கலாத்தியர்‌ - பிலேமோன்‌ 
புஸ்தகங்கள்‌ 


8௮ 06 [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-8 


(கலாத்தியர்‌ - பிலேமோன்‌ புஸ்தகங்கள்‌) 


82 0யிம்‌௨ [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
ஷ்ஷ்‌ கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQeOJ-f2ywGleviLMjYIl1eHqX3BbfK 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 1 - கலாத்தியர்‌ -பக்கம்‌ 1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 


பாகம்‌ 8 - பகுதி 1 


கலாத்தியர்‌ 


1. கலாத்தியர்‌ 3:1 - கலாத்தியா நாட்டிலுள்ள கிறிஸ்தவர்களைப்‌ புத்தியில்லாதவர்கள்‌ 
என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. - ஏன்‌? 
அவர்கள்‌, ஒரு கள்ளப்‌ போதகனின்‌ கள்ளப்‌ போதனைக்குச்‌ செவிசாய்த்து, 
கர்த்தராகிய இயேசுவின்‌ மேலுள்ள விசுவாசத்திலிருந்து, வழுவி, பின்‌ மாற்றம்‌ 
அடைந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ கடைப்பிடித்தே, நீதிமான்களாவதற்கு, மீண்டும்‌ யூதப்‌ 
பாரம்பரியத்திற்கே திரும்பி இருந்தனர்‌. 


2. அது மாத்திரமல்ல. - கலாத்தியர்‌ 4:8-10 - அவர்கள்‌ அந்நிய தேவர்களைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறவர்களைப்‌ போல, நாட்களையும்‌, மாதங்களையும்‌, 
காலங்களையும்‌ அனுசரிக்கிறவர்களாகவும்‌ மாறி இருந்தார்கள்‌. அதனால்‌, 
அவர்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பதை, அவர்களுக்குப்‌ பவுல்‌ 


போதிக்கிறார்‌. அவை என்னென்ன? 


3. முதலாவதாக கலாத்தியர்‌ 4:22-26 - இந்தப்‌ பகுதியில்‌, “இரண்டு விதமான 
எருசலேம்‌ நகரங்களைப்‌” பற்றி, பவுல்‌ எழுதுகிறார்‌. 


ஒன்று, யூதர்கள்‌ பெருமை பாராட்டிக்கொண்டிருந்த, இந்த பூமியிலிருந்த எருசலேம்‌. 


இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைக்குப்‌ 
பின்பு, புதிய பூமியில்‌ இறங்கி வர இருக்கிற, கர்த்தர்‌ வாக்குதத்தம்‌ 
பண்ணியிருக்கும்‌, அந்த பரம எருசலேம்‌. 


பூமிக்குரிய எருசலேமை, ஆபிரகாமுக்கு, அடிமைப்பெண்ணான ஆகார்‌ மூலம்‌ 
பிறந்த இஸ்மவேலுக்கு, பவுல்‌ ஒப்பிடுகிறார்‌. பரம எருசலேமையோ அவன்‌ 
மனைவியாகிய சாராள்‌ மூலம்‌ பிறந்த ஈசாக்குக்கு ஒப்பிடுகிடுகிறார்‌. 


இப்படி ஒப்பிட்டுப்‌ பேசுவதின்‌ மூலம்‌, ஒரு யூதன்‌ வாழ்ந்த இரண்டு வகையான 
வாழ்க்கை முறைகளைப்‌ பவுல்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. 

- ஒன்று, பாரம்பரிய யூத மார்க்க வாழ்க்கை. 

- மற்றொன்று, கர்த்தராகிய இயேசுவின்‌ மேல்‌ உள்ள விசுவாச வாழ்க்கை. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 1 - கலாத்தியர்‌ 


ஆகாரின்‌ மகன்‌, ஆபிரகாமால்‌ புறம்பே தள்ளப்பட்டது போல, 
கலாத்தியாவிலுள்ள கிறிஸ்தவர்களே, நீங்களும்‌ பாரம்பரிய யூத மார்க்க 
வாழ்க்கை முறைக்கும்‌, பூமிக்குரிய எருசலேமுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதைத்‌ தள்ளிவிட்டு, ஆசீர்வாதமான, பரம எருசலேமுக்கு வழி நடத்தும்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ மேலுள்ள விசுவாசத்தைப்‌ பற்றிக்கொள்ளுங்கள்‌, என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 


4. கலாத்தியர்‌ 5:13-23 
இரண்டாவதாக, கலாத்தியக்‌ கிறிஸ்தவர்கள்‌, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளிருந்த 
தங்கள்‌ சுயாதீனத்தைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்துவதை, பவுல்‌ கடிந்துகொள்ளுகிறார்‌ 
- எப்படி? 
ஒரு மனிதன்‌, கர்த்தராகிய இயேசுவின்‌ மேல்‌, முழு விசுவாசத்தையும்‌ வைக்கும்‌ 
போது, சாத்தானுக்குக்‌ கீழிருக்கும்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு, 
பாரமில்லாத ஒரு சுயாதீன வாழ்க்கையைப்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 
ஆனால்‌, தாங்கள்‌ சம்பாதித்திருந்த இந்த விலைமதிப்பில்லாத சுயாதீனத்தைக்‌ 
கலாத்தியர்கள்‌ தவறாகப்‌ பயன்படுத்தினர்‌. எப்படி? - மாம்சத்தின்படி நடந்து, 
பதினேழு தீமையான மாம்சக்‌ கிரியைகளை வெளிப்படுத்தியதின்‌ மூலம்‌. 
- வசனங்கள 19-21 
ஆனால்‌, நீங்கள்‌ அப்படிச்‌ செய்யாமல்‌, ஆசீர்வாதமான ஒன்பது ஆவியின்‌ 
கனிகளை, உங்கள்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ காண்பித்து, நீங்கள்‌ வாழ 
வேண்டும்‌ என்று பவுல்‌ கலாத்திய சபையாருக்குக்‌ கூறுகின்றார்‌. 


அவை என்னென்ன? - கலாத்தியர்‌ 5:22,23. 

5. மூன்றாவதாக, கலாத்தியர்‌ 62-6 - கலாத்திய சபையார்‌, கிறிஸ்துவின்‌ 
பிரமாணத்தை நிறைவேற்றவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ அவர்களுக்கு ஆலோசனை 
கொடுக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ பிரமாணம்‌ என்றால்‌ என்ன? - (வசனம்‌ 2) 
ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ சுமப்பது. 
விசுவாசிகள்‌, அன்பினாலே, தங்களுக்குரியவைகளையும்‌, தங்கள்‌ 


தாலந்துகளையும்‌, தங்கள்‌ நேரம்‌ முதலானவைகளையும்‌ பயன்படுத்தி, 
ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்யவேண்டும்‌ என்பது தான்‌, கிறிஸ்துவின்‌ 
பிரமாணம்‌ ஆகும்‌. 


இதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த இருபத்தி ஒன்றாம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழும்‌ விசுவாசிகளாகிய நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ மிக முக்கியமான 
பிரமாணமும்‌, கட்டளையும்‌ ஆகும்‌. இதைக்‌ கடைப்பிடிப்பவர்களே, 
உண்மையான கிறிஸ்தவர்கள்‌ ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ - பக்கம்‌ (1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 8 - பகுதி 2 


எபேசியர்‌ 


பாடம்‌- 1 


1. எபேசியர்‌ 1:4-6 - இந்தப்‌ புத்தகத்தின்‌ மூலம்‌, பவுல்‌ அநேக இரகசியங்களை 
விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


தேவன்‌, குறிப்பிட்ட சில புறஜாதி மக்களையும்‌, தம்முடைய பிள்ளைகளாகும்படி, 
இந்த உலகத்தில்‌ தெரிந்துகொண்டிருக்கிறார்‌ என்று, பவுல்‌ கூறுகின்றார்‌. 


எதற்காக? தமக்கு முன்பாக, அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌, குற்றமில்லாதவர்‌ 
களுமாயிருப்பதற்குத்‌ தாம்‌ யாரை முன்குறித்திருந்தாரோ, அவர்களையே 
தெரிந்துகொள்ளுகிறார்‌, என்கிறார்‌. 


இந்த முன்குறித்தலைத்‌ தேவன்‌ எப்பொழுது செய்தார்‌? இந்த உலகத்‌ 
தோற்றத்திற்கு முன்பாகவே. 


ஆகவே, கர்த்தராகிய இயேசுவானவர்‌, அந்த மனிதன்‌, இந்த உலகத்தில்‌ 
பிறக்கும்‌ வரை காத்திருந்து; அவன்‌ தேவனை அறிந்துகொள்ளுவதற்கு, 
பல சூழ்நிலைகளின்‌ வழியாக அவனை வழிநடத்தி, இதன்‌ விளைவாக 
முன்குறித்தபடி அவனை ஒரு சுவீகாரப்‌ புத்திரனாக மாற்றுகிறார்‌, என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. 


பவுலின்‌ காலத்தில்‌, ஒரு குழந்தையை சுவீகாரம்‌ செய்வது என்பது, அவ்வளவு 
எளிதான காரியம்‌ அல்ல. 


ரோமச்‌ சட்டத்தின்படி, ஒரு மிகப்‌ பெரிய இரண்டு தட்டுகளுள்ள தராசு கொண்டு 
வரப்படும்‌. ஒரு தட்டில்‌, குழந்தை வைக்கப்படும்‌. மறு தட்டில்‌, அந்தக்‌ 
குழந்தையைத்‌ தத்தெடுப்பவர்‌, தங்கக்‌ காசுகளை, அந்தக்‌ குழந்தையின்‌ 


எடைக்குச்‌ சமமாக வைத்துகொண்டே வருவார்‌. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ 


இரண்டு தட்டுகளும்‌ சமநிலைக்கு வந்த பின்பு, அந்தக்‌ குழந்தையின்‌ தந்தை, 
அந்த பொற்காசுகளை ஏற்றுக்கொண்டு, குழந்தையைத்‌ தத்தெடுப்பவரிடத்தில்‌ 


ஒப்படைப்பான்‌. 


ஆனால்‌, சில காலம்‌ கழித்து, உண்மையான தந்தை, தத்தெடுத்தவரிடம்‌ தங்கக்‌ 
காசுகளைத்‌ திரும்பக்கொடுத்து விட்டு, தன்‌ குழந்தையை எடுத்துச்‌ சென்றுவிடுவான்‌. 


இரண்டாவதாக, தத்தெடுத்தவர்‌, குழந்தையின்‌ தந்தையிடம்‌ சென்று, தங்கக்‌ 
காசுகளைத்‌ திரும்பவும்‌ அவரிடம்‌ கொடுத்துவிட்டு, குழந்தையை மீண்டும்‌ தன்‌ 
வீட்டிற்குத்‌ தூக்கிச்‌ செல்லுவார்‌. 


இப்படி மூன்று முறை நடக்கும்‌. மூன்றாவது முறைக்குப்‌ பின்பு, உண்மையான 
கந்தை, அந்தக்‌ குழந்தையின்‌ மீது மேலும்‌ உரிமைபாராட்ட மாட்டான்‌. 


இந்தச்‌ சடங்குகளுக்குப்‌ பின்பு, குழந்தையைத்‌ தத்தெடுத்தவர்‌, அந்தக்‌ 
குழந்தையுடன்‌ ரோம நீதிபதிக்கு முன்பாகச்‌ சென்று, குழந்தையைத்‌ 
தத்தெடுப்பதற்கான சடங்குகள்‌ யாவும்‌ செய்துமுடிக்கப்பட்டன என்றும்‌, தான்‌ 
அந்தக்‌ குழந்தையைத்‌ தத்தெடுப்பதாகவும்‌, சாட்சிகளுடன்‌ எழுத்து மூலம்‌ 
தெரிவிப்பார்‌. அப்பொழுதுதான்‌, அந்தத்‌ தத்தெடுப்பின்‌ சடங்கு நிறைவு பெறும்‌. 


அப்படியே, கர்த்தராகிய இயேசுவானவர்‌, தம்முடைய விலையேறப்பெற்ற 
இரத்தத்தின்‌ மூலம்‌, ஒரு கிரையத்தைச்‌ செலுத்தி, பிசாசின்‌ பிடியிலிருந்து, 
ஒரு மனிதனை மீட்டுக்கொள்ளுகிறார்‌. 


ஆனாலும்‌, சாத்தான்‌, அப்படி மீட்கப்பட்ட மனிதனைத்‌ தன்‌ கட்டுக்குள்‌ மீண்டும்‌ 
கொண்டுவர சில முறை முயற்சிப்பான்‌. 


எனினும்‌, இறுதியில்‌ தன்‌ பிடிகளிலிருந்து அவனை நிரந்தரமாக விட்டுவிடுவான்‌. 
அதன்‌ பின்பு, இயேசுவானவர்‌ ஆட்டுகுட்டியானவரின்‌ ஜீவ புஸ்தகத்தில்‌, அவன்‌ 
பெயரை எழுதி, தேவனுக்கு முன்பாக அன்பில்‌, பரிசுத்தமுள்ளவனாகவும்‌, 


குற்றமற்றவானாகவும்‌ அவனை நிற்கச்செய்கிறார்‌. 


இப்படித்தான்‌ நாம்‌ கர்த்தரின்‌ சுவிகாரப்‌ புத்திரர்களாகிறோம்‌! 


iii. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ - பக்கம்‌ |3 


எபேசியர்‌ 1:20-23 - இந்தப்பகுதியில்‌, பவுல்‌, கர்த்தராகிய இயேசுவைப்‌ பற்றிய 
ஒரு சிறந்த விளக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌. இந்த  விளக்கங்களின்படி, 


இயேசுவானவர்‌ யார்‌? 


. அவர்‌, எல்லாத்‌ துரைத்தனத்துக்கும்‌, அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, 


கர்த்தத்துவத்துக்கும்‌ மேலாக உயர்ந்தவர்‌ என்று கூறுகிறார்‌. அவர்‌ அப்படிக்‌ 
கூறுவதின்‌ அர்த்தம்‌ என்ன? மேலே கூறப்பட்டிருக்கிற நான்கு காரியங்களும்‌, 
தூதர்களுடைய ராஜ்யத்தின்‌ நான்கு பிரிவுகள்‌ ஆகும்‌. எனவே, அவர்‌ எல்லா 
தூதர்களுக்கும்‌ மேலாக உயர்ந்தவர்‌, என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 


ர. அவருடைய நாமம்‌, மாபெரும்‌ ராஜாக்கள்‌, உலகத்தின்‌ ஞானவான்கள்‌, 


கர்த்தருடைய பிரசித்திபெற்ற ஊழியக்காரர்கள்‌ ஆகிய எல்லோரையும்‌ விட உயர்ந்தது. 
பரலோகத்தில்‌, தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்காரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்ற ஒரே நபரும்‌ - கர்த்தராகிய இயேசுவானவர்‌ ஒருவரே. 


17. அவர்தான்‌ எல்லா சிருஷ்டிகளுக்கும்‌ மேலானவர்‌ என்று காண்பிக்கும்‌ வகையில்‌, 


தேவன்‌, சகல சிருஷ்டிகளையும்‌, அவர்‌ கால்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தி இருக்கிறார்‌. 


மேலும்‌, தேவன்‌, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை தாம்‌ ஏற்படுத்தின சபைக்குத்‌, 


தலையாகவும்‌ நியமித்துள்ளார்‌, என்று பவுல்‌ இயேசுவானவரை உயர்த்துகிறார்‌. 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்‌ தேவனால்‌ இப்படி உயர்த்தப்பட்டுள்ளார்‌? 


. 2 கொரிந்தியர்‌ 5:17-19 - ஏனென்றால்‌, இயேசுவானவர்தாம்‌, மனுக்குலம்‌ 


தேவனுடன்‌ “ஒப்புரவாகும்படி”, இந்த உலகிற்கு இறங்கி வந்து, சிலுவையில்‌ 
மரித்து, தேவனுடைய திட்டம்‌ நிறைவேற உதவி செய்திருந்தவர்‌. 


. எபேசியர்‌ 1:10 - அது மட்டுமல்ல தேவனுக்கும்‌, மனிதனுக்கும்‌ இடையே நடந்த 


இந்த ஒப்புரவாகுதலின்‌ மூலம்‌, மனுக்குலத்தின்‌ மேல்‌ பகைமைகொண்டிருந்த 
தேவதூதர்களையும்‌, அவர்களுடன்‌ ஒப்புரவாக்கியிருந்தவர்‌. 


மனுக்குலத்திற்கும்‌, தூதர்களுக்கும்‌ இடையில்‌, எப்படி ஒரு பகை தோன்றியது? 
ஏதேன்‌ தோட்டத்தில்‌, தேவனுடைய வார்த்தைகளுக்குக்‌ கீழ்படியாமல்போன 
ஆதாம்‌, ஏவாளின்‌ செய்கையின்‌ மூலம்‌, அவர்கள்‌ தேவனை அவமதித்தனர்‌. 
இதைத்‌ தூதர்களால்‌ சசித்துக்கொள்ள முடியவில்லை. ஆகையால்‌ அவர்கள்‌ 
மனுக்குலத்தை வெறுக்கத்‌ துவங்கினர்‌. 


ஆனால்‌, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ, தம்முடைய சிலுவைமரணத்தின்‌ 
மூலம்‌, தேவனை மனுக்குலத்தோடு ஒப்புரவாகச்‌ செய்துவிட்டபடியால்‌ 
தூதர்களுக்கு மனிதர்கள்‌ மேல்‌ இருந்த இந்த வெறுப்பு மறைந்துவிட்டது என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 


பக்கம்‌ 14 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ 


பாடம்‌ - 2 


யீ. எபேசியர்‌ 2:13-18 - இவை மாத்திரமல்லாமல்‌, கர்த்தராகிய இயேசுவானவர்‌, 
யூதர்களுக்கும்‌, புறஜாதிகளுக்குமிடையிலுமே ஒரு ஒப்புரவாகுதலை உண்டு 
பண்ணியிருந்தார்‌. எப்படி? வசனம்‌ 14 - யூதர்களுக்கும்‌, புறஜாதிகளுக்கு 
மிடையே பகையாக நின்ற நடுச்சுவரை, அவர்‌ தகர்த்துப்போட்டார்‌. 


4. இதைப்‌ புரிந்துகொள்ள, எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ அமைப்பை நாம்‌ அறிந்து 
இருக்கவேண்டும்‌. எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ நுழைவாயிலுக்கு வெளியே 
இருந்ததுதான்‌ புறஜாதிகளின்‌ பிரகாரம்‌. 


அந்த நுழைவு வாசலுக்குக்‌ கதவு கிடையாது. குறுக்கே ஒரு தடுப்புச்‌ சுவர்‌ 
மாத்திரம்தான்‌ இருக்கும்‌. அதன்‌ இரு ஓரங்களிலும்‌ திறந்த வாசல்கள்‌ இருக்கும்‌. 


அந்தத்‌  திறப்புகளின்‌ வழியாகத்‌ தான்‌ அதற்கடுத்த பிரகாரமாகிய 
இஸ்ரவேலர்களின்‌ பிரகாரத்துக்குள்‌ இஸ்ரவேலர்கள்‌ செல்லமுடியும்‌. அந்தத்‌ 
தடுப்புச்‌ சுவர்‌, சுமார்‌ நான்கரை அடி உயரமுள்ளதாயிருக்கும்‌. 


ஆனால்‌, கர்த்தராகிய இயேசுவானவர்‌ என்ன செய்தார்‌? அவருடைய 
வல்லமையான போதனைகளினால்‌, யூதர்களிடமிருந்து புறஜாதிகளைப்‌ பிரித்த 
அந்தத்‌ தடுப்புச்‌ சுவரை, முற்றிலுமாகத்‌ தகர்த்து எறிந்தார்‌. எப்படி - தேவனின்‌ 
பார்வையில்‌ யூதர்களும்‌, புறஜாதிகளும்‌ சரிசமமானவர்களே என்று பல 
இடங்களிலும்‌ போதித்ததின்‌ மூலம்‌. 


அப்படியே சபையிலும்‌ சில சட்ட திட்டங்களும்‌, ஒழுங்குகளுமே மனிதர்களைப்‌ 
பிரிக்கும்‌ நடுச்‌ சுவராக இருந்து வருகின்றன. அவைகளும்‌ தகர்க்கப்பட 
வேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


இரண்டாம்‌ உலகப்‌ போரின்போது, பிரான்ஸ்‌ நாட்டில்‌, ஒரு போர்வீரன்‌ 
மரணமடைந்தான்‌. அவன்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ என்று அறிந்திருந்த அவனுடைய 
கிறிஸ்தவரல்லாத நண்பர்கள்‌, அருகிலிருந்த ஒரு ரோமன்‌ கத்தோலிக்க 
சபையின்‌ போதகரிடம்‌ சென்று, அவனுடைய சரீரத்தை, அவர்களுடைய 
கல்லறைத்தோட்டத்தில்‌ புதைக்க, அனுமதி கேட்டார்கள்‌. அப்பொழுது அந்த 
பாதிரியார்‌, அவர்களிடம்‌, இறந்துபோன அந்த மனிதன்‌, சபையின்‌ சட்ட 
திட்டங்களின்‌ படி, பரிசுத்த சாக்கிரமந்துகளைப்‌ பெற்றிருந்தவனா என்று, 
அவர்களிடம்‌ கேட்டார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ - பக்கம்‌ 


நண்பர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துவிட்டு, எங்களுக்குத்‌ தெரியாது என்று 
சொன்னார்கள்‌. அப்பொழுது அந்தப்‌ போதகர்‌, “நண்பர்களே, என்னை மன்னியுங்கள்‌. 
எங்கள்‌ சபையின்‌ சட்ட திட்டங்களின்படி, உங்கள்‌ நண்பனை, எங்கள்‌ கல்லறைத்‌ 
தோட்டத்தில்‌ அடக்கம்பண்ண முடியாது” என்று சொல்லிவிட்டார்‌. 


எனவே, அவ்வீரனின்‌ நண்பர்கள்‌, அந்தக்‌ கல்லறை தோட்டத்தின்‌ வேலிக்கு 
வெளியேயே ஒரு குழியைத்‌ தோண்டி, அவன்‌ உடலை அங்கே புதைத்து 
விட்டுச்‌ சென்றுவிட்டார்கள்‌. 

மறு நாள்‌ காலையில்‌, அவன்‌ கல்லறையில்‌, மலர்கள்‌ வைக்கும்படி, அந்த 
நண்பர்கள்‌ அங்கே வந்தபோது, அவனுடைய கல்லறையைக்‌ காணவில்லை. 


அவர்கள்‌ மணம்‌ குழம்பி அங்கே நின்றபோது, அந்தப்‌ பாதிரியார்‌ அவர்கள்‌ 
அருகில்‌ வந்து நின்றார்‌. அவர்‌ சொன்னார்‌ - நண்பர்களே, கடந்த இரவு 
முழுவதும்‌, என்னால்‌ தூங்கவே முடியவில்லை. என்னுடைய சபையின்‌ சட்ட 
திட்டங்களுக்கு நான்‌ கீழ்ப்படிந்து, ஒரு மனிதனின்‌ மேல்‌ அன்பு கூறத்‌ 
தவறிவிட்டது, என்‌ உள்ளத்தைக்‌ குத்தி கொண்டேயிருந்தது. 

ஆகவே, அதிகாலையிலேயே நான்‌ எழுந்து, எங்கள்‌ கல்லறைத்‌ தோட்டத்தின்‌ 
வேலியை என்‌ கைகளாலேயே பிடுங்கி, எடுத்து, உங்கள்‌ நண்பனின்‌ கல்லறையும்‌ 
எங்கள்‌ கல்லறைத்‌ தோட்டத்திற்குள்ளேயே வந்துவிடும்படி, வேலியை, உங்கள்‌ 
நண்பனின்‌ கல்லறைக்கு அப்பால்‌ ஊன்றிப்போட்டேன்‌. ஆகவேதான்‌, நீங்கள்‌ 
அவனுடைய கல்லறையைக்‌ காண முடியவில்லை” என்று சொன்னார்‌. 


இதுதான்‌ அன்பு செய்யும்‌ காரியம்‌. நடுச்‌ சுவர்களை எழுப்பும்‌ சட்டதிட்டங்களை, 


அன்பு உடைக்கிறது. இதைத்தான்‌ இயேசுவானவரும்‌ செய்திருந்தார்‌. 
இந்தப்‌ பகுதியின்‌ மூலம்‌, பவுல்‌ நமக்கு என்ன போதிக்கிறார்‌? 


. சபையில்‌, ஒரு விசுவாசிக்கும்‌ மற்றொரு விசுவாசிக்கும்‌ இடையில்‌, ஜாதி, 


அந்தஸ்து அல்லது நிறம்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ ஒரு நடுச்சுவர்‌ 
இருக்கக்கூடாது. 


. விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌, கணவன்‌, மனைவி இருவருக்கிடையிலேயோ, 


பெற்றோர்‌, பிள்ளைகளுக்‌ கிடையிலேயோ, மாமியார்‌, மருமகள்‌ இருவருக்கும்‌ 
இடையிலேயோ, எந்த நடுச்சுவர்களும்‌ இருக்கக்கூடாது. அப்படி நடுச்சுவர்கள்‌ 
இருந்தால்‌ அங்கு அன்பு இருக்காது. 

சபை பொறுப்பாகச்‌ செயல்பட்டு, சபையின்‌ விசுவாசிகள்‌, தங்களுக்கிடையில்‌ 


இருக்கும்‌ நடுச்‌ சுவர்களை உடைத்தெறிய உதவிசெய்து, ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ 
அன்புகூர்ந்து, ஜக்கியமாக இருக்கப்‌ போதிக்கவேண்டும்‌, என்கிறார்‌ பவுல்‌. 


5 


பக்கம்‌ 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ 


பாடம்‌-3 


5. எபேசியர்‌ 1:23 - சபை கிறிஸ்துவின்‌ “சரீரமாயிருக்கிறது”. அதாவது, 
தலையாகிய கிறிஸ்துவால்‌ போதிக்கப்பட்ட அனைத்தையும்‌, சபையாகிய 
“சரீரம்தான்‌” நிறைவேற்ற வேண்டும்‌, என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


இயேசுவானவரைப்‌ பற்றி ஒரு “பாரம்பரியக்‌ கதை” உண்டு. அவர்‌ உயிரோடு 
எழுந்து பரத்துக்கு ஏறிச்சென்ற பின்பு, தம்‌ சரீரத்தில்‌ உள்ள காயங்களை, 
தேவ தூதர்களுக்கு, காண்பித்துக்கொண்டிருந்தார்‌. 


அந்தக்‌ காட்சியைக்‌ காணச்‌ சகிக்காமல்‌, காபிரியேல்‌ தூதன்‌ கர்ததரிடம்‌ 
“ஆண்டவரே, நீர்‌ உலகத்தின்‌ மக்களுக்காக இவ்வளவு பாடுகள்‌ பட்டிருக்கிறீரே. 
அது அவர்கள்‌ அனைவருக்கும்‌ தெரியுமா?” என்று கேட்டார்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ சொன்னார்‌ “இல்லை இல்லை, வெகு சிலருக்கும்‌ மட்டுமே 
அது தெரியும்‌.” என்றார்‌. 


உடனே காபிரியேல்‌ “ஆண்டவரே, நீர்‌ பட்ட பாடுகளை எல்லா மக்களுக்கும்‌ 
தெரியப்படுத்த என்ன திட்டம்‌ வைத்திருக்கிறீர்‌?” என்று கேட்டார்‌. 


அதற்கு இயேசுவானவர்‌ சொன்னார்‌, “என்னுடைய பாடுகளைப்‌ பற்றியும்‌, நான்‌ 
எதற்காக அந்த அளவுக்குப்‌ பாடுபட்டேன்‌ என்பதையும்‌, இந்த உலகத்திற்குச்‌ 
சொல்லும்‌ பொறுப்பை பேதுருவுக்கும்‌ அவன்‌ நண்பர்களுக்கும்‌ நான்‌ கொடுத்து 
வந்திருக்கிறேன்‌. 


அவர்கள்‌ வேறு எந்த வேலையும்‌ செய்யாமல்‌, முழுநேரமாக, இதைச்‌ 
செய்வார்கள்‌. அவர்களிடமிருந்து, என்‌ பாடுகளைப்‌ பற்றிக்‌ கேட்டு அறிந்து 
கொண்டவர்கள்‌, மற்றவர்களக்கு அதைச்‌ சொல்லுவார்கள்‌. இப்படியே, இந்தச்‌ 
செய்தி உலகமெங்கும்‌ சென்றடையும்‌.” என்றார்‌. 


மனிதர்களின்‌ சோம்பேறிதனத்தை அறிந்திருந்த காபிரியேல்‌ தூதன்‌, கர்த்தரிடம்‌ 
கேட்டான்‌, “பேதுருவும்‌ அவன்‌ நண்பர்களும்‌ சோர்வடைந்து போனாலோ, 
அல்லது வெகு காலத்திற்குப்‌ பின்பு, உம்முடைய பாடுகளைக்‌ குறித்து 
மற்றவர்களுக்குச்‌ சொல்லுவதில்‌ யாரும்‌ ஆர்வம்‌ காட்டாமல்‌ போனாலோ என்ன 
செய்வீர்‌ ஆண்டவரே? உம்மிடத்தில்‌ வேறு திட்டங்கள்‌ எதுவும்‌ இல்லையா?” 
என்று கேட்டான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ - பக்கம்‌ (7 


கர்த்தர்‌ பதிலாக, “நான்‌ மீண்டும்‌ பூமிக்குச்‌ சென்று, மனுக்குலத்திற்காக 
இன்னொரு முறை மரிக்க முடியாதே. ஆகவே, சபை என்னுடைய பாடுகளைப்‌ 
பற்றிப்‌ பேசாவிட்டால்‌ - நான்‌ ஏன்‌ பாடுபட்டேன்‌ என்று உலகத்திற்கு எடுத்துச்‌ சொல்லா 
விட்டால்‌, நான்‌ பட்ட பாடுகள்‌ அனைத்தும்‌ வீணாகவே போய்விடும்‌.” என்றார்‌. 


அப்படியானால்‌, “சபையின்‌ முக்கியமான கடமை” என்ன? இயேசுவானவரைப்‌ 
பற்றி இந்த முழு உலகுக்கும்‌ சொல்லுவதும்‌, முக்கியமாக, மனுக்குலத்திற்காக, 
அவர்‌ ஏன்‌ இத்தனை பாடுகளை அனுபவித்தார்‌ என்பதை எடுத்துச்‌ 
சொல்லுவதுமேயாகும்‌. 


சபை என்றால்‌ யார்‌? நீங்களும்‌, நானும்தான்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமது 
சாட்சியின்‌ வாழ்க்கையின்‌ மூலம்‌ இயேசுவானவர்‌ யார்‌, ஏன்‌ அவர்‌ மரித்தார்‌ 
என்று உலகுக்குக்‌ காண்பிக்காவிட்டால்‌, இயேசுவானவரின்‌ பாடுகள்‌ அனைத்தும்‌ 


வீனாகியே விடும்‌. 


6. எபேசியர்‌ 4:22-32 - இந்தப்‌ பகுதியில்‌, பவுல்‌, விசுவாசிகள்‌ புது சிருஷ்டியாக 
மாறும்போது, அவர்களில்‌ காணப்படவேண்டிய மாற்றங்கள்‌ என்னென்ன 
என்பதைக்‌ கூறுகிறார்‌. 


i. அவர்கள்‌ உண்மையையே பேசவேண்டும்‌. 

ய்‌. அவர்கள்‌ கோபமடைந்து, பிசாசு, அவர்கள்‌ குடும்ப சந்தோஷத்தைப்‌ 
பாழாக்கிவிட இடம்‌ கொடுத்துவிடக்கூடாது. 

யப்‌ அவர்கள்‌ எந்தக்‌ கெட்ட வார்த்தையையும்‌ பேசக்கூடாது. 

ரஸ. மற்றவர்களிடம்‌ மனக்கசப்பு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இரக்க 
குணமுடையவர்களாய்‌ இருந்து, பரிசுத்த ஆவியானவர்‌, அவர்களைக்‌ குறித்து 
மனம்‌ மகிழும்படி, ஒருவருக்கொருவர்‌ மன்னிக்கவேண்டும்‌. 


7. எபேசியர்‌ 5:31-32 - ஒரு காலத்தில்‌ எல்லாவற்றையும்‌ விட தேவனை அதிகமாக 
நேசித்த கர்த்தராகிய இயேசு, இப்பொழுது தம்முடைய மணவாட்டியாகிய 
- சபையாகிய - நம்மேல்‌, மிகுந்த அன்பு செலுத்தி, நமக்காக தேவனிடத்தில்‌ 
பரிந்து மன்றாடிக்கொண்டிருக்கிறார்‌. 


அப்படியே, ஒரு விசுவாசியின்‌ குடும்பத்தில்‌, கணவன்‌, தன்‌ மனைவியை 
நேசிப்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல்‌ தன்‌ மனைவிக்காகத்‌ தன்‌ பெற்றோரிடம்‌ 
பரிந்துமன்றாடவும்‌ வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌, மாமியார்‌, மருமகள்‌ மத்தியில்‌ 
இருக்கும்‌ மனக்கசப்புகள்‌ எல்லாம்‌ நீங்கி, குடும்பத்தில்‌ மகிழ்ச்சி ஏற்படும்‌. 
மனவருத்தமில்லாமல்‌ எல்லாரும்‌ சந்தோஷமாக இருக்கமுடியும்‌. 


பக்கம்‌ 8 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 2 - எபேசியர்‌ 


8. எபேசியர்‌ 6:10-18 - பிசாசின்‌ தந்திரங்களை எதிர்க்கத்தக்கதாக, விசுவாசிகள்‌ 
அணிய வேண்டிய சர்வாயுதவர்க்கத்தைக்‌ குறித்து, இந்தப்‌ பகுதியில்‌, பவுல்‌ 
எழுதுகிறார்‌. அவைகள்‌ என்னென்ன? 


i. சத்தியம்‌ - உண்மை நிறைந்த வாழ்க்கை வாழுவது. 

ய்‌. நீதி - பாரபட்சமில்லாமல்‌ எல்லோருக்கும்‌ நியாயம்‌ செய்வது. 

ர்‌. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்க ஆயத்தமுள்ளவர்களாய்‌ இருப்பது. 

i. இயேசுவானவரின்‌ மேல்‌ அசைக்கமுடியாத விசுவாசம்‌ உள்ளவர்களாய்‌ 
வாழ்ந்து வருவது. 

*. இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொண்டவர்களாயிருப்பது. 

vi. தேவனுடைய வார்த்தையைத்‌ தெளிவாக அறிந்திருப்பது. 

914. இடைவிடாமல்‌ ஜெபம்‌ செய்வது. 


சத்துருவான பிசாசை எதிர்த்து நின்று, அவனுக்கு எதிராக, கட்டளைகளைக்‌ 
கொடுக்கும்‌ முன்பு, ஒவ்வொரு விசுவாசியும்‌ முதலாவது மேலே சொல்லப்‌ 
பட்டிருக்கும்‌ ஆயுதங்களை அணிந்துகொள்ளவேண்டும்‌ என்று இந்த 
வசனங்களின்‌ மூலம்‌ பவுல்‌ வலியுறுத்துகிறார்‌. 


அப்பொழுதுதான்‌ நாம்‌ பிசாசுக்கு எதிராகக்‌ கட்டளையிடுகிற காரியங்களில்‌ ஒரு 
ஜெயத்தைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 


அப்படி அந்த சர்வாயுத வர்க்கத்தைத்‌ தரித்துக்கொண்டு, பிசாசுக்குக்‌ 
கட்டளையிட ஒரு விசுவாசி தவறினால்‌, அது முழு பலனையும்‌ கொடுக்காது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - பிலிப்பியர்‌ - பக்கம்‌ (1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 8 - பகுதி 3 
பிலிப்பியர்‌ மற்றும்‌ கொலோசெயர்‌ 
பிலிப்பியர்‌ 


பாடம்‌- 1 


1. பிலிப்பி பட்டணம்‌, ஐரோப்பாவில்‌, மூன்று முக்கிய சாலைகள்‌ சந்திக்கும்‌, 
முச்சந்தியில்‌ இருந்தது. எனவே, சுவிசேஷம்‌ அங்கு பிரசங்கிக்கப்பட்டால்‌, அது 
மூன்று திசைகளிலும்‌ வேகமாகப்‌ பரவமுடியும்‌ என்று பவுல்‌ உணர்ந்தார்‌. 


ஆகையால்‌, பிலிப்பி பட்டணத்தில்‌ இருந்த யூதர்களிடம்‌ சென்று, அவர்களுக்குக்‌ 
கர்த்தராகிய இயேசுவைப்‌ பற்றி பிரசங்கித்தார்‌. 


2. பவுல்‌ சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்தபோது, நடந்தது என்ன? 
அப்போஸ்தலர்‌ 16:13-19. 
அவருடைய ஊழியத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. 
பவுலும்‌ அவருடைய உதவியாளர்‌ சீலாவும்‌, அதிகாரிகளிடம்‌ இழுத்துச்‌ 
செல்லப்பட்டனர்‌. அவர்களை விசாரித்த நீதிபதிகள்‌, அவர்களை அடித்து, 


சிறைச்சாலையில்‌ போட்டனர்‌. 


3. ஆனால்‌, பவுலும்‌, சீலாவும்‌ அந்த சூழ்நிலையிலும்‌, தேவனைச்‌ சிறைச்சாலையில்‌ 
துதித்ததைப்‌ பார்த்ததின்‌ மூலம்‌, அந்த சிறைச்சாலைக்காரனுமே இரட்சிக்கப்பட்டான்‌. 


அதின்‌ விளைவாக, அவனுடைய முழு குடும்பமுமே இரட்சிக்கப்பட்டது. 
விரைவில்‌, வேறு சில மக்களும்‌ இரட்சிக்கப்பட்டனர்‌. 
ஆகையால்‌ அங்கு பவுல்‌ ஒரு சபையை ஸ்தாபித்தார்‌. அதுதான்‌ பிலிப்பிய சபை. 


பவுல்‌ இந்தக்‌ கடிதத்தை அந்த சபைக்குதான்‌, எழுதுகிறார்‌. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - பிலிப்பியர்‌ 


4. பிலிப்பியர்‌ 1:21-24 - ஒரு விசுவாசி, “மரணத்தைக்‌” குறித்து பயப்படக்கூடாது 
என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. ஏன்‌? 


அவன்‌ வாழ்ந்தாலும்‌, மரித்தாலும்‌, கிறிஸ்து அவனுடனே இருக்கிறார்‌ என்பதால்‌. 


அவன்‌ வாழ்கின்றபோது, கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருந்து, தமக்குப்‌ 
பிரியமான வாழ்க்கை வாழ, அவனை உற்சாகப்படுத்துகிறார்‌. அவன்‌ 
மரிக்கும்போதோ, கிறிஸ்து அவன்‌ தன்னை முக முகமாகத்‌ தரிசித்து, அவருடன்‌ 
என்றென்றும்‌ வாழக்கூடிய பாக்கியத்தைத்‌ தருகிறார்‌. 


இந்த மனப்பான்மையை ஒரு விசுவாசி தனக்குள்ளாக வளர்த்துக்கொண்டால்‌, 
அவன்‌ ஒருபோதும்‌, “மரணத்தைக்‌” குறித்துப்‌ பயப்படவேமாட்டான்‌. 


5. பிலிப்பியர்‌ 2:5-11 - ஒரு விசுவாசி, “தாழ்மையாக”” இருக்கவேண்டும்‌ என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 


எந்த அளவுக்குத்‌ தாழ்மையாக இருக்கவேண்டுமாம்‌? கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையாக இருந்தாரோ, அந்த அளவுக்கு நாமும்‌ 


தாழ்மையுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 
அப்படியென்றால்‌ என்ன அர்த்தம்‌? 


தன்‌ எஜமானுக்கு முழுவதுமாகக்‌ கீழ்ப்படிந்திருக்கும்‌ ஒரு அடிமையின்‌ 
அளவுக்கு, ஒருவன்‌ தன்னைத்‌ தாழ்த்துவதே, இயேசுவினால்‌ காண்பித்த 
தாழ்மையின்‌ அளவுகோளாகும்‌. 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனிடம்‌ இப்படியாகத்தான்‌ கீழ்ப்படிந்திருந்தார்‌. 
முதன்‌ முதலில்‌, இயேசுவானவர்‌ யாராக இருந்தார்‌? 


பரலோகத்தில்‌, தேவனுக்குச்‌ சமமாக இருந்தார்‌. அனால்‌, தேவனுடைய 
வார்த்தைகளுக்குப்‌ பரிபூரணமாகக்‌ கீழ்ப்படியும்‌ பொருட்டு, அவர்‌ ஒரு மனித 
ரூபம்‌ எடுத்து, தம்‌ சிலுவையின்‌ மரணபரியந்தம்‌, தம்மைத்‌ தாழ்த்தினாரே, 
அதேபோலவே, ஒவ்வொரு விசுவாசியும்‌ தாழ்மையுள்ளானாயிருக்கவேண்டும்‌ 
என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


எனவே, விசுவாசிகள்‌, வாழ்க்கையின்‌ முடிவு பரியந்தம்‌, தேவனுடைய 
வார்த்தைகளுக்கு முழுவதுமாகக்‌ கீழ்ப்படிவதற்கு, இயேசுவானவரைப்‌ போலத்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌, என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - பிலிப்பியர்‌ - பக்கம்‌ |3 


6. பிலிப்பியர்‌ 2:25-30 
- இந்த எப்பாப்பிரோதீத்து யார்‌? 
பிலிப்பி சபையினர்‌, பவுலுக்குக்‌ காணிக்கை அனுப்ப விரும்பி, ரோமாபுரியில்‌ 
வீட்டுக்காவலில்‌ இருந்த அவரிடம்‌ அந்தக்‌ காணிக்கையை எடுத்துச்‌ சென்று, 
ஒப்படைக்கப்‌ பொறுத்தமான ஒரு நபரைத்‌ தேடிக்கொண்டிருந்தார்கள்‌. 
அதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான்‌ இந்த எப்பாப்பிரோத்த்து. 


அவனும்‌ ரோமாபுரிக்குச்‌ சென்று, அந்தக்‌ காணிக்கையைப்‌ பத்திரமாகப்‌ 
பவுலிடம்‌ ஒப்படைத்தான்‌. - பிலிப்பியர்‌ 4:18. 


மேலும்‌ அவன்‌ பவுலுடன்‌ சில மாதங்கள்‌, ரோமாபுரியில்‌ தங்கியும்‌ இருந்தான்‌. 
ஆனால்‌ திடீரென்று, அவன்‌ ஒரு கொடிய வியாதியினால்‌ பாதிக்கப்பட்டு, 
மரணத்தின்‌ விளிம்புக்குச்‌ சென்றான்‌. எனினும்‌, தேவன்‌ அவனைச்‌ 
சொஸ்தமாக்கினார்‌. 


ஆனால்‌, அவன்‌ நடக்கக்‌ கூட முடியாத அளவு பலவீனமடைந்தான்‌. 


எனவே, பவுல்‌, எப்பாப்பிரோத்த்துவை மீண்டும்‌ பிலிப்பி பட்டணத்திற்கே 
அனுப்பத்‌ தீர்மானித்தார்‌. 

ஆனால்‌, சபை மூப்பர்கள்‌, அவன்‌ உண்மையற்ற ஊழியக்காரன்‌ என்று கருதி, 
அவனை ஏற்றுக்கொள்ளாமல்‌ போய்‌ விடுவார்களோ என்று, பவுல்‌ எண்ணினார்‌. 


எனவேதான்‌ பவுல்‌ பிலிப்பி சபையாருக்கு, எப்போபிராதீத்துவை தங்கள்‌ 
சபையில்‌ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவனை ஆதரிக்கவேண்டும்‌ என்று, 
இந்த “நிருபத்தை” அவர்களுக்கு ஒரு “சிபாரிசுக்‌ கடிதமாகவும்‌” எழுதுகிறார்‌. 


பக்கம்‌ 14 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - பிலிப்பியர்‌ 


பாடம்‌ - 2 


7. பிலிப்பியர்‌ 3:7-14 - பவுல்‌ ஒரு “ஜசுவரியவான்‌” - இது நமக்கு எப்படித்‌ தெரியும்‌? 


முதலாவதாக, 
அவர்‌ கூடாரத்‌ தொழில்‌ செய்தவர்‌. அந்நாட்களில்‌, கூடாரத்‌ தொழில்‌, ஒரு 
லாபகரமான தொழிலாக இருந்தது. 


இரண்டாவதாக, 

அப்போஸ்தலர்‌ 22:3 - பவுல்‌ பழைய ஏற்பாடின்‌ நியாயப்பிரமாணங்களையும்‌, 
கற்பனைகளையும்‌ கற்றுத்‌ தேர்ந்த கமாலியேல்‌ என்பவரிடம்‌ அவைகளைக்‌ 
கற்றுக்கொண்டவராயிருந்தார்‌. 


ஆகவே, பவுல்‌ அதற்காக, தர்சு பட்டணத்திலிருந்து வந்து, நீண்ட காலம்‌, 
கமாலியேல்‌ தங்கி இருந்த எருசலேமில்‌ அவரும்‌ தங்க வேண்டியதாயிருந்தது. 
அதற்கு அவருக்கு நிறைய பணம்‌ தேவைப்பட்டிருக்கும்‌. பவுல்‌, ஒரு 
ஜசுவரியமான குடும்பத்தைச்‌ சேர்ந்தவராக இல்லையென்றால்‌ அவ்வளவு பெரிய 
செலவை, அவரால்‌ ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்காது. 


மூன்றாவதாக, 
அப்போஸ்தலர்‌ 22:25-29 - பவுல்‌ ரோமக்‌ குடியுரிமையைத்‌ தன்‌ பிறப்பிலேயே 
பெற்றிருந்தவர்‌. எப்படி? 


பவுலின்‌ தகப்பனாரும்‌ கூடாரத்‌ தொழில்‌ செய்தவர்‌ என்றும்‌, அவர்‌, ரோமப்‌ 
படையினருக்குப்‌ பல நாடுகளில்‌ கூடாரம்‌ போட, உதவி செய்தார்‌ என்றும்‌, 
சரித்திரப்‌ புத்தகங்களில்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌. 


எனவே பவுல்‌ ஒரு யூதனாக இருந்தபோதிலும்‌, அவர்‌ செய்த பணியை 
அங்கீகரிக்கும்‌ வகையில்‌, ரோமப்‌ பேரரசு, அவருக்கு ரோமக்‌ குடியுரிமையை 
வழங்கி, அவரைக்‌ கெளரவித்தது. பவுல்‌ அப்படி ஒரு ரோமப்‌ பிரஜைக்குப்‌ 
பிறந்திருந்தபடியால்‌, அவரும்‌ ரோமக்‌ குடியுரிமையைப்‌ பெற்றிருந்தார்‌. 


ரோமப்‌ பேரரசு, ஒவ்வொரு ரோமக்‌ குடிமகனும்‌, சமுதாயத்தில்‌, உயர்ந்த 
அந்தஸ்துடன்‌ வாழவேண்டும்‌ என்று எதிர்பார்த்தது. பவுல்‌, ஒரு ஜசுவரியவானாக 
இல்லாமலிருந்தால்‌, அந்தஸ்து நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவரால்‌ வாழ 
முடிந்திருக்காது. எனவே, பவுல்‌ ஒரு மிகப்பெரிய ஜசுவரியவானாக இருந்தவர்‌. 


[ண்‌ 


iii. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - பிலிப்பியர்‌ - பக்கம்‌ |5 


ஆனால்‌, இந்தப்‌ பகுதியில்‌ பவுல்‌ என்ன கூறுகிறார்‌? 
பவுல்‌, தான்‌, மிகுந்த ஜசுவரியம்‌ உடையவராக இருந்தபோதிலும்‌, கிறிஸ்துவை 


அறியும்‌ மேன்மைக்காக, தம்முடைய ஐசுவரியத்தைக்‌ “குப்பையாக” எண்ணி 
தூக்கி எறிந்ததாகக்‌ கூறுகிறார்‌. ஏனென்றால்‌, இந்த உலகத்தின்‌ ஐசுவரியத்தை 
விட, கர்த்தராகிய இயேசுவை “அறிந்துகொள்ளுவதே?” உயர்ந்தது என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. 

இதன்‌ மூலம்‌, பவுல்‌ நமக்குப்‌ போதிப்பது என்ன? 

பிலிப்பியர்‌ 3:15 - நாமும்‌, பவுலைப்‌ போலவே, பண ஆசை இல்லாதவர்களாய்‌, 
தேவனை “அறிந்துகொள்ள” வாஞ்சை உள்ளவர்களாய்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதே பவுல்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ போதனையாகும்‌. 


. பிலிப்பியர்‌ 3:17 - 4:1 - விசுவாசிகள்‌, ஒரு நம்பிக்கையில்‌ உறுதியாக இருக்க 


வேண்டும்‌ என்று, பவுல்‌ உபதேசிக்கிறார்‌. என்ன நம்பிக்கை? நம்முடைய 
அழிவுள்ள சரீரம்‌, மகிமையுள்ள, குற்றமில்லாத சரீரமாக ஒரு நாளில்‌ 
மறுரூபப்படுத்தப்படும்‌ என்பதே அந்த நம்பிக்கை ஆகும்‌. 

இது எப்பொழுது சம்பவிக்கும்‌? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தம்முடன்‌ 
நம்மை மேகங்கள்‌ மேல்‌ எடுத்துக்கொள்ள, மீண்டும்‌ இந்தப்‌ பூமிக்கு 
வரும்போது, இது சம்பவிக்கும்‌. 


. பிலிப்பியர்‌ 449 - பிலிப்பி சபைக்குப்‌ பவுல்‌ மற்றுமொரு பெரிய 


இரகசியத்தைக்‌ கூறுகிறார்‌. அது என்ன? சில குறிப்பிட்ட காரியங்களை”, 
அவர்கள்‌ செய்யும்போது, “சமாதானத்தின்‌ தேவன்‌” அவர்களுடன்‌ கூடவே 
இருப்பார்‌ என்கிறார்‌. அவை என்னென்ன? 


. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்போது. 
ர. அவர்கள்‌ பிரச்சினைகளைச்‌ சந்திக்கும்போது, அவைகளைக்‌ குறித்துக்‌ 


கவலைப்படாமல்‌, அவைகளை ஜெபத்தின்‌ மூலம்‌ தேவனுக்குத்‌ தெரியப்படுத்தி 
விட்டு, தேவன்‌ எல்லாவற்றையும்‌ பார்த்துக்கொள்வார்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ 
கவலையில்லாமல்‌ இருக்கும்போது. 

அவர்கள்‌, எப்பொழுதும்‌ உண்மையுள்ளவைகள்‌, ஒழுக்கமுள்ளவைகள்‌, நீதியுள்ள 
வைகள்‌, கற்புள்ளவைகள்‌, அன்புள்ளவைகள்‌, நநற்கீர்த்தி உள்ளவைகள்‌, 
மனிதர்கள்‌ செய்யவேண்டிய புண்ணியங்கள்‌, கர்த்தருடைய புகழ்‌ ஆகியவைகளைப்‌ 
பற்றியே சிந்தித்துக்கொண்டிருக்கும்போது, அவர்கள்‌ சமாதானம்‌ நிறைந்த ஒரு 


வாழ்க்கையை நிச்சயமாகப்‌ பெற்றுக்கொள்ளுவார்கள்‌ என்கிறார்‌. 


பக்கம்‌ 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - கொலோசெயர்‌ 


iii. 


vi. 


vii. 


கொலோசெயர்‌ 


கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவதற்கு, கொலேசெ சபையின்‌ 
விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ கொடுக்கும்‌ ஆலோசனைகள்‌ என்ன? 


கொலோசெயர்‌ 1:12-22 - கர்த்தராகிய இயேசுவை, இந்தப்‌ பகுதியில்‌ பவுல்‌ 
எப்படிப்பட்டவராக விவரிக்கிறார்‌? 


. கர்த்தராகிய இயேசுதான்‌, நம்மைச்‌ சாத்தானின்‌ வல்லமையிலிருந்து 


விடுதலையாக்கி, அவருடைய ராஜ்யத்திற்குப்‌ பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறவர்‌. 


i. வாழ்க்கையின்‌ பாடுகள்‌, உபத்திரவங்கள்‌ மத்தியில்‌, அவைகளைப்‌ 


பொறுமையுடன்‌ சகிப்பதற்கு வேண்டிய பெலனை, அவருடைய மாபெரும்‌ 
வல்லமையினால்‌ நமக்குத்‌ தந்து நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர்‌. அவர்தான்‌, 
நம்மை நம்‌ துன்பங்களின்‌ மத்தியிலும்‌ சந்தோஷமாக வைத்திருக்கிறவர்‌. 
காணக்கூடாத பரலோக தேவனை, அப்படியே பூமியில்‌ பிரதிபலிக்கும்‌ சாயலை 
உடையவராய்‌ நடமாடியவர்‌ தான்‌ இயேசு கிறிஸ்து. 


. தேவன்‌ பூமியை சிருஷ்டிக்கும்‌ முன்பாகவே, இயேசுவானவர்‌ இருந்தவர்‌. 


. பரலோகத்திலும்‌, பூலோகத்திலும்‌ உள்ளவைகளெல்லாம்‌, இயேசுவானவர்‌ 


மூலமாகவும்‌, அவருக்கென்றும்‌ தான்‌ சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன. 

கிறிஸ்துவே சபையின்‌  தலையாயிருக்கிறார்‌. ஏனென்றால்‌ சபையுமே 
அவரால்தான்‌ உண்டாயிருக்கிறது. 

இயேசுவானவர்‌ தாமே, தம்முடைய கிருபையினால்‌, நம்மைப்‌ பரிசுத்தராகவும்‌, 
குற்றமற்றவர்களாகவும்‌, கண்டிக்கப்‌ படாதவர்களாகவும்‌, தேவனுக்கு முன்பாக 
நம்மை நிற்கச்‌ செய்கிறவர்‌, என்றும்‌ பவுல்‌ விவரிக்கிறார்‌. 


கொலோசெயர்‌ 2:8-23 - சில கள்ளப்போதகர்கள்‌, தங்களுடைய உலக ஞானத்தினாலும்‌, 
தந்திரத்தினாலும்‌, கொலோசெயிலுள்ள விசுவாசிகளை, கர்த்தராகிய இயேசுவின்‌ 
மேலுள்ள விசுவாசத்திலிருந்து வழி விலகிப்போகச்‌ செய்தனர்‌. 


அவர்கள்‌ செய்தது என்ன? - வசனம்‌ 16 - விசுவாசிகளுக்கு, கர்த்தராகிய இயேசுவின்‌ 
மூலம்‌ உண்டான இரட்சிப்பு மாத்திரம்‌ போதாது. பண்டிகை நாட்களிலும்‌, 
ஓய்வு நாட்களிலும்‌, மாதத்தின்‌ முதல்‌ நாள்‌ போன்ற விசேஷ நாட்களிலும்‌, சில 
கிரகங்களையும்‌ திருப்திப்படுத்தவேண்டும்‌. அதற்காக சில போஜனங்களையும்‌, 
பானங்களையும்‌ விசுவாசிகள்‌ தவிர்க்கவேண்டும்‌, என்று அவர்கள்‌ கூறினார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 3 - கொலோசெயர்‌ - பக்கம்‌ 7 


இப்படிப்பட்ட காரியங்களை அனுசரிப்பது, விசுவாசிகளை, மீண்டும்‌ சாத்தானின்‌ 
அடிமைத்தனத்திற்குள்ளாக்கும்‌ செயல்கள்‌ ஆகிவிடும்‌ என்பதால்‌, பவுல்‌ 
கொலேசெ சபையாரை, அப்படி செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறார்‌. - ஏன்‌? 

- வசனம்‌ 15 - இயேசுவானவர்‌ செய்திருந்தது என்ன? 

சாத்தானின்‌ ராஜ்யத்தின்‌ அனைத்து பிரிவுகளையுமே பாழாக்கி, அவைகளின்‌ 
மேல்‌ வெற்றி சிறந்திருந்தார்‌. 


எனவே,  விசுவாசிகளுக்குக்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே 
“(போதுமானவர்‌”” என்றும்‌, அவர்கள்‌ எந்த கிரகங்களின்‌ தீய தாக்குதலைக்‌ 
குறித்தும்‌ பயப்படத்‌ தேவையில்லை என்றும்‌, பவுல்‌ கூறுகிறார்‌. 


வசனம்‌ 19 - அடுத்து, கர்த்தராகிய இயேசுவை ஆராதிப்பதுமல்லாமல்‌, 
விசுவாசிகள்‌, “சில தேவதூதர்களுக்கும்‌ ஆராதனை செய்யவேண்டும்‌” என்று 
கொலோசேயின்‌ கள்ளப்போதகர்கள்‌ உபதேசித்தனர்‌. 


பவுல்‌, அவர்களைக்‌ கடிந்துகொண்டு, விசுவாசிகள்‌ அப்படி ஒரு போதும்‌ 
செய்யக்கூடாதென்று கூறுகிறார்‌. - காரணம்‌ என்ன? 

தூதர்களுமே சிருஷ்டிக்கப்பட்டவர்களே. எனவே தூதர்கள்‌ ஆராதிக்கப்பட 
அருகதையானவர்கள்‌ அல்ல. கர்த்தர்‌ ஒருவரே “சிருஷ்டிகர்‌”. எனவே அவர்‌ 
ஒருவரே “ஆராதிக்கப்படத்தக்கவர்‌”” என்கிறார்‌. 


. கொலோசெயர்‌ 3:1-5 - விசுவாசிகள்‌, தங்களுக்குரிய ஆவிக்குரிய 
வாழ்க்கையில்‌ வளர்ச்சி அடைய, இந்தப்‌ பூமிக்குரியவைகளை நாடாமல்‌, 
பரலோகத்திற்குரியவைகளையே நாடவேண்டும்‌ என்று, பவுல்‌ இந்தப்‌ பகுதியில்‌ 
எழுதுகிறார்‌. விபச்சாரம்‌, அசுத்தம்‌, தவறான ஆசைகள்‌, பொல்லாத ஆசைகள்‌, 
பண ஆசை இன்னும்‌ இது போன்ற காரியங்களை மேற்கொள்ள, விசுவாசிகள்‌, 
தங்கள்‌ சரீரத்தின்‌ அவயவங்களைக்‌ கிறிஸ்துவுக்குள்ளாகக்‌ கட்டுப்படுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


. கொலோசெயர்‌ 3:8-14 - விசுவாசிகள்‌, தங்களைக்‌ கோபம்‌, மூர்க்கம்‌, 
பொறாமை, தேவதூஷணம்‌, அசுத்தமான வார்த்தைகள்‌ ஆகியவைகளிலிருந்து 
விலக்கிக்‌ காத்து கொண்டு, மனதுருக்கம்‌, இரக்கம்‌, தாழ்மை, சாந்தகுணம்‌, 
நீடிய பொறுமை, மன்னிப்பு ஆகியவைகளைத்‌ தரித்துகொண்டு, தேவனுடன்‌ 
நல்லுறவு கொள்ள, “அன்பினால்‌” தங்களை அலங்கரித்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌, பவுல்‌ ஆலோசனை கூறுகிறார்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 4 - 1 தெசலோனிக்கேயர்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 8 - பகுதி 4 
1 தெசலோனிக்கேயர்‌ மற்றும்‌ 2 தெசலோனிக்கேயர்‌ 
1 தெசலோனிக்கேயர்‌ 


பாடம்‌ - 1 


1. அப்போஸ்தலர்‌ 17:1-15 - தனது, இரண்டாவது சுவிசேஷப்‌ பயணத்தின்‌ 
பாதையில்‌, பவுல்‌, சீலாவுடன்‌ தெசலோனிக்கே என்ற பட்டணத்தைச்‌ 
சென்றடைந்தார்‌. அந்தப்‌ பட்டணத்தில்‌ ஒரு யூத ஜெப ஆலயம்‌ இருப்பதை 
அறிந்த அவர்‌, அங்கே தொடர்ச்சியாக மூன்று ஓய்வு நாட்களில்‌, 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தார்‌. 

2. அதன்‌ விளைவு என்ன? ஒரு சில யூதர்கள்‌, பவுல்‌ பிரசங்கித்ததை ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. அவர்களோடு, கிரேக்கர்களில்‌ பலரும்‌, உயர்ந்த குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த சில பெண்களும்‌, பவுலின்‌ போதனைகளை ஏற்றுக்கொண்டனர்‌. 


3. ஆனால்‌, விசுவாசியாத யூதர்களோ, பவுலின்‌ பிரசங்கத்தைப்‌ புறக்கணித்து 
விட்டு, தன்‌ வீட்டில்‌, பவுலுக்கும்‌ சீலாவுக்கும்‌, தங்குவதற்கு இடம்‌ 
கொடுத்திருந்த, யாசோன்‌ என்பவனின்‌ வீட்டைத்‌ தாக்கினார்கள்‌. 


4. பிரச்சனைகள்‌ மேலும்‌ வளரும்‌ என்று பயந்த தெசலோனிக்கேயிலிருந்த 
சகோதரர்கள்‌, பவுலையும்‌, சீலாவையும்‌ அன்று இரவே, பக்கத்துப்‌ பட்டணமான 
பெரோயாவுக்கு அனுப்பி வைத்தனர்‌. 


5. பவுல்‌, பெரோயாவில்‌ இருந்த ஜெப ஆலயத்திலும்‌ பிரசங்கித்தார்‌. பெரோயா 
பட்டணத்தார்‌, தெசலோனிக்கேயரைப்‌ போலில்லாமல்‌, மிகுந்த வாஞ்சையோடு, 
தினமும்‌ வேதத்தை ஆராய்ந்து, பவுல்‌ சொல்லிய காரியங்களுடன்‌ வேத 
வாக்கியங்களை ஒப்பிட்டுப்‌ பார்த்த நற்குணசாலிகளாயிருந்தார்கள்‌. எனவே, 
பெரோயாவில்‌ இருந்த அநேக யூதரும்‌, கனம்பொருந்திய கிரேக்க ஆண்கள்‌, 


பெண்கள்‌ பலரும்‌ பவுல்‌ சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டனர்‌. 


6. ஆனால்‌, தெசலோனிக்கேயில்‌ இருந்த விசுவாசிகளல்லாத யூதர்கள்‌, 
பெரோயாவில்‌ பவுலின்‌ ஊழியத்தைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்டு, பெரோயா 
பட்டணத்திற்கும்‌ சென்று, அங்கேயும்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌. எனவே, 
பெரோயாவில்‌ உள்ள சகோதரர்கள்‌, பவுலைப்‌ பத்திரமாகக்‌ கூட்டிகொண்டு, 
அத்தேனே பட்டணத்தில்‌ கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 4 - 1 தெசலோனிக்கேயர்‌ - பக்கம்‌ 2 


7. இதற்கிடையில்‌, பவுல்‌, மூன்று ஓய்வு நாட்களில்‌ செய்த ஊழியத்தினால்‌, 
தெசலோனிக்கேயில்‌ ஒரு “சபை” ஸ்தாபிக்கப்பட்டது. அந்தச்‌ சிறிய 
சபைக்குதான்‌, பவுல்‌ இந்தக்‌ “கடிதத்தை” எழுதுகிறார்‌. தெசலோனிக்கேயருக்கு, 
பல ஆலோசனைகளை, இந்தக்‌ “கடிதத்தில்‌” பவுல்‌ கூறுகிறார்‌. 


- அவைகளில்‌ சிலவற்றை நாம்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌. 


8. 1 தெசலோனிக்கேயர்‌ 2:10,11 
- தெசலோனிக்கேயில்‌ உள்ள விசுவாசிகள்‌, தங்களைத்‌ தேவனுடைய 
ராஜ்யத்திற்கும்‌, மகிமைக்கும்‌, கிருபையாக அழைத்த தேவனுக்குப்‌ பாத்திரராய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று, பவுல்‌ அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார்‌. 


அதன்‌ அர்த்தம்‌ என்ன? தேவனுக்கு, எந்த வகையிலும்‌, ஒரு கெட்ட பெயரை 
உண்டாக்கி விடாதபடிக்கு, ஒரு விசுவாசி எப்பொழுதும்‌ நடந்துகொள்ள 
வேண்டும்‌ என்பதே. 


9. 1 தெசலோனிக்கேயர்‌ 4:3-8 
தெசலோனிக்கேயர்‌, திருமண உறவுகளை, மதித்து நடவாதவர்களாக 
இருந்தனர்‌. அங்கிருந்த ஆண்கள்‌ “பிள்ளைகளைப்‌ பெற” மாத்திரம்தான்‌, 
மனைவிகளை நாடுவார்கள்‌. மற்றப்படி தங்கள்‌ பாலுறவு இச்சைகளைத்‌ 


தீர்த்துக்கொள்ள, வேசிகளிடம்‌ தாராளமாகச்‌ செல்லுகிறவர்களாக இருந்தனர்‌. 


தெசலோனிக்கே சபை விசுவாசிகளும்‌, அந்தப்‌ பின்னணியிலிருந்தே வந்தவர்க 
ளாதலால்‌, அவர்களும்‌ அப்படியே நடந்துகொண்டார்கள்‌. எனவேதான்‌ பவுல்‌ 
அவர்களுக்கு, புறஜாதிகள்‌ தான்‌, அப்படி நடந்துகொள்ளுவார்கள்‌ என்றும்‌, 
தேவனுடைய பிள்ளைகள்‌, ஒருபோதும்‌ அப்படிப்பட்ட செயல்களைச்‌ செய்யக்‌ 


கூடாதென்றும்‌, எழுதுகிறார்‌. 


ஒரு விசுவாசி, அசுத்தத்திற்கு விலகி, தன்‌ சரீரத்தைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்று பவுல்‌ இதன்‌ மூலம்‌ போதித்தார்‌. 


10. 1 தெசலோனிக்கேயர்‌ 4:12 
- ஒரு விசுவாசி, வீண்பேச்சுகளைப்‌ பேசுகிறவனாக இல்லாமல்‌, அமைதலான 
மனிதனாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌, தேவையில்லாமல்‌ மற்றவர்கள்‌ காரியங்களில்‌ 
தலையிடாமல்‌, தன்‌ சொந்தக்‌ காரியத்தை மாத்திரம்‌ செய்கிறவனாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌, என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


பக்கம்‌ 3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 4 - 1 தெசலோனிக்கேயர்‌ 


பாடம்‌ - 2 


11. 1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-18 
தெசலோனிக்கேய விசுவாசிகள்‌, கர்த்தர்‌, தாம்‌ சொன்னபடியே, மீண்டும்‌ 
வந்து, அவரோடு தங்களையும்‌ பரலோகத்திற்கு கூட்டிச்‌ செல்வார்‌ என்று 
விசுவாசித்தார்கள்‌. - யோவான்‌ 14:3. 


எனவே, கர்ததருடைய “இரண்டாம்‌ வருகை”, மிக விரைவில்‌ சம்பவிக்கும்‌ 
என்று அவர்கள்‌ எதிர்பார்த்தனர்‌. ஒவ்வொரு நிமிடமுமே, கர்த்தருடைய 
வருகையை அவர்கள்‌ எதிர்பார்த்துக்கொண்டுமேயிருந்தனர்‌. 


ஆனால்‌, அதற்கிடையில்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த சில சகோதர 
சகோதரிகள்‌ மரித்துப்போனார்கள்‌. எனவே, அவர்களைக்‌ கர்த்தர்‌ வந்து 
பரலோகத்திற்கு கூட்டிச்‌ செல்லாததால்‌, அப்படி மரித்துப்போனவர்கள்‌, 
ஒருவேளை நரகத்திற்குத்தான்‌ சென்று விடுவார்களோ என்று அவர்கள்‌ 
குழப்பமடைந்தனர்‌. 


அந்தக்‌ குழப்பத்தைப்‌ போக்குவதற்காகவே, பவுல்‌ கர்த்தருடைய இரண்டாம்‌ 
வருகையின்போது, நடைபெறும்‌ பல சம்பவங்களை, அவர்களுக்கு விளக்கிச்‌ 
சொல்கிறார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, வரும்போது, ஏற்கனவே, கிறிஸ்துவுக்குள்‌ மரித்து, 
பரதீஸிலிருந்தவர்களின்‌ ஆவிகளைத்‌ தம்முடன்‌ அழைத்து வருவார்‌. 


அவர்கள்‌ அப்படி மேகங்கள்‌ மேல்‌ இறங்கி வரும்போது, கீழே பூமியிலிருந்த 
அவர்களுடைய சரீரங்கள்‌ எழுந்து, தங்களுடைய ஆவிகளுடன்‌, மேகங்கள்‌ மேல்‌ 
போய்ச்‌ சேர்ந்துகொள்ளும்‌. 


அடுத்ததாக, அந்த நேரத்தில்‌ உயிரோடிருந்தவர்களில்‌, கர்த்தரை 
ஏற்றுக்கொண்டி ருந்தவர்கள்‌ மாத்திரம்‌ உயிரோடேயே மேகங்கள்‌ மேல்‌ 
ஆகாயத்தில்‌, எடுத்துக்‌ கொள்ளப்பட்டு பரத்ஸிலிருந்து வந்தவர்கயோடு 
சேர்ந்துகொள்ளுவார்கள்‌. 


பின்பு, அவர்கள்‌ கர்த்தருடன்‌ நித்திய காலமாக வாழுவார்கள்‌, என்று பவுல்‌ 
அவர்களுடைய சந்தேகங்களைப்‌ போக்குகிறார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 4 - 1 தெசலோனிக்கேயர்‌ - பக்கம்‌ |4 


12. 1 தெசலோனிக்கேயர்‌ 5:14-22 


பவுல்‌, இந்த வசனங்களின்‌ மூலம்‌ தேசலோனிக்கேயக்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
என்னென்ன அறிவுரைகளைக்‌ கூறுகிறார்‌? 


விசுவாசிகள்‌...... 
i. திடனற்றவர்களைத்‌ தேற்றவேண்டும்‌. 
ந்‌. பலவீனரைத்‌ தாங்கவேண்டும்‌. 
(4. யாவருடனும்‌ நீடிய பொறுமையாய்‌ இருக்கவெண்டும்‌. 
1. நன்மை செய்ய நாடவேண்டும்‌. 
*. எப்போழுதும்‌ சந்தோஷமாக இருக்கவேண்டும்‌. 
i. இடைவிடாமல்‌ ஜெபம்‌ பண்ணவேண்டும்‌. 
ஈர. எல்லாவற்றிலும்‌ ஸ்தோத்திரம்‌ செய்யவேண்டும்‌. 
ஈர. பரிசுத்த ஆவியானவரை அவித்துப்‌ போடக்கூடாது. 
ix. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. 
௩ நலமானதைப்‌ பற்றிகொள்ளவேண்டும்‌. 


ப்‌. தீமையிலிருந்து தங்களை விலக்கிக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌ 


பக்கம்‌ 5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 4 - 2 தெசலோனிக்கேயர்‌ 


2 தெசலோனிக்கேயர்‌ 


1. பவுலின்‌ முதல்‌ கடிதத்தை வாசித்த பின்பு, தெசலோனிக்கேயிலிருந்த 
விசுவாசிகள்‌, தாங்கள்‌ உயிரோடிருந்தாலும்‌, மரித்தாலும்‌, கர்த்தராகிய 
இயேசுவுடன்‌, எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவருடன்‌ நித்திய காலமாக 
வாழப்போவது “உறுதி” என்று ஆறுதலடைந்தார்கள்‌. 


2. ஆனால்‌, கர்த்தருடைய “இரண்டாம்‌ வருகையை” மிகச்‌ சீக்கிரத்தில்‌ 
எதிர்பார்த்துக்கொண்டிருந்த அவர்கள்‌, எந்தவொரு வேலையையும்‌ செய்யாமல்‌ 
வீட்டிலேயே சோம்பேறிகளாகப்‌ படுத்துக்கொண்டு, “நான்‌ ஏன்‌ வேலைக்குப்‌ 
போகவேண்டும்‌? கர்த்தர்‌ தான்‌ நான்‌ மரித்தாலும்‌ பிழைத்திருந்தாலும்‌ என்னை 
விரைவில்‌ எடுத்துக்கொள்ளப்‌ போகிறாரே” என்று சொல்லிக்கொண்டு, எதிலும்‌ 
அக்கறையில்லாதவர்களாக இருந்தார்கள்‌. 


3. எனவே, கர்த்தருடைய வருகையைக்‌ குறித்து ஒரு தெளிவை உண்டாக்கவே, 
பவுல்‌ இந்த இரண்டாம்‌ “கடிதத்தை” தெசலோனிக்கேயருக்கு எழுதினார்‌. 
அவர்களுக்கு என்ன எழுதுகிறார்‌? 


4. 2 தெசலோனிக்கேயர்‌ 2:3.4 
- அந்திக்கிறிஸ்துவான பாவ மனுஷன்‌, என்ற அந்த மனிதன்‌, உலகத்திற்கு 
வெளிப்படுத்தப்படாதவரையிலும்‌, கர்த்தரின்‌ இரண்டாம்‌ வருகை சம்பவிக்காது, 
என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 
அந்தப்‌ பாவ மனுஷன்‌, எருசலேம்‌ தேவாலயத்தில்‌, தேவனைப்போல 
உட்கார்ந்து, தன்னைத்‌ தேவனுக்கு மேலாக உயர்த்தி, மக்களைத்‌ தன்னை 
ஆராதிக்கச்‌ சொல்லுவான்‌. 
அந்தநாள்‌ வரை, கர்த்தரின்‌ இரண்டாம்‌ வருகை சம்பவிக்காது. என்று பவுல்‌ 
கூறி, அவர்களை வேலைகளுக்குச்‌ செல்ல ஊக்கப்படுத்துகிறார்‌. 


காரணம்‌ என்ன? 


அந்தப்‌ பாவ மனிதன்‌ எப்பொழுது வெளிப்படுவான்‌ என்பது ஒருவருக்குமே 
தெரியாது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 4 - 2 தெசலோனிக்கேயர்‌ - பக்கம்‌ 6 


5. 2 தெசலோனிக்கேயர்‌ 3:7-12 
- பவுல்‌, தன்னையே அதற்கு உதாரணமாகவும்‌ காண்பிக்கின்றார்‌. 


அவர்‌, இலவசமாய்‌ தமக்குச்‌ சாப்பாடு கொடுக்கும்படி யாரையும்‌ 
கட்டாயப்படுத்தாமல்‌, யாருக்கும்‌ பாராமாயிராதபடி, தன்னுடைய சொந்தச்‌ 
செலவுக்கு, அவரே இரவும்‌, பகலும்‌ வேலை செய்துவந்தார்‌. 


அப்படியே, நீங்களும்‌ வேலைகளுக்குச்‌ செல்லுங்கள்‌ என்று கூறுகிறார்‌. 


தெசலோனிக்கேய சபை விசுவாசிகள்‌ வேலை செய்து, தங்கள்‌ ஆகாரத்தைச்‌ 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்றும்‌, அப்படிச்‌ செய்ய மனதில்லாதவர்கள்‌, சாப்பிடவும்‌ 
கூடாது என்றும்‌, பவுல்‌ அவர்களைக்‌ கண்டித்து கட்டளையிடுகிறார்‌. 


வேலைகளுக்குச்‌ செல்லாததினிமித்தம்‌, எந்த வருமானங்களுமே இல்லாமல்‌, 
விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ உள்ளவர்கள்‌ மாத்திரம்‌, பல 
துன்பங்களுக்குள்ளாகவும்‌ கடந்துசென்று விடக்கூடிய, அந்த மிகப்பெரிய 
குழப்பம்‌, சபைக்குள்‌ நுழைந்து விடுவதைத்‌ தவிர்க்கவே, பவுல்‌, மிகுந்த 
ஞானத்தோடு, இந்த ஆலோசனையைக்‌ கொடுக்கிறார்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 5 - 1 தீமோத்தேயு 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 8 - பகுதி 5 


1 தீமோத்தேயு 


பாடம்‌ - 1 


1. விளம்பரங்கள்‌, இன்று மிகவும்‌ பிரபலம்‌ அடைந்திருப்பதைப்‌ போல, 
இயேசுவானவர்‌ ஊழியம்‌ செய்த அந்த நாட்களிலும்‌ இருந்திருந்தால்‌, 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களைத்‌ தெரிந்தெடுக்க 
எப்படிப்பட்ட பத்திரிகை விளம்பரத்தை கொடுத்திருந்திருப்பார்‌ என்று கற்பனை 
செய்த ஒரு தேவ மனிதன்‌ இவ்வாறாக எழுதினார்‌. 


தேவை 
என்னுடைய சபையைக்‌ கட்டும்‌ கடினமான வேலைக்கு ஆட்கள்‌ தேவை. 
நிபந்தனைகள்‌: 
i. நீங்கள்‌ எல்லாராலும்‌ தவறாகப்புரிந்து கொள்ளப்படுவீர்கள்‌. 
ர்‌. மறைந்திருந்து தாக்கும்‌ சத்துருவின்‌ தாக்குதலுக்கு நீங்கள்‌ ஆயத்தமாக இருக்கவேண்டும்‌. 
i. உங்கள்‌ வேலையில்‌, இறுதிவரை உங்கள்‌ பணியில்‌ எந்தப்‌ பயனையும்‌ நீங்கள்‌ காணமுடியாது. 
i. உங்கள்‌ பணியை முழுவதுமாக முடித்த பின்பே, உங்கள்‌ பலனைப்‌ பெறுவீர்கள்‌. 
*. இந்தத்‌ தொழிலைத்‌ தெரிவு செய்வதின்‌ மூலம்‌, உங்கள்‌ குடும்பத்தையோ அல்லது, 
உங்கள்‌ உயிரையுமே கூட நீங்கள்‌ இழக்க நேரிடலாம்‌. 
vi. உங்களுடைய வாழ்க்கையில்‌, உங்களுடைய விருப்பங்கள்‌ எதையுமே நிறைவேற்ற 
முடியாமல்‌ போய்விடலாம்‌. 
யர. உங்களுக்குள்‌ ஏற்படும்‌ மாற்றங்களினால்‌ உங்களுக்கோ அல்லது உங்களைச்‌ சார்ந்திருப்‌ 
பவர்களுக்கோ எந்த சொத்துக்களையும்‌ சேர்த்து வைக்கமுடியாது. 
விருப்பமுள்ளவர்கள்‌ நேரில்‌ வரவும்‌. 
விலாசம்‌: 
இயேசு, 
(2௦ பேதுரு, 5/௦ சீமோன்‌, 
கப்பர்நகூம்‌, 
பாலஸ்தீனம்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 5 - 1 தீமோத்தேயு - பக்கம்‌ 2 


. பவுலின்‌ நாட்களில்‌ இப்படிப்பட்ட நிபந்தனைகளையும்‌ சந்தோஷமாக 
ஏற்றுக்கொண்டு, இந்த சபையைக்‌ கட்டும்‌ வேலையைச்‌ செய்ய முன்வந்தவன்‌ 


தான்‌, தீமொத்தேயு என்ற ஒரு இளம்‌ வாலிபன்‌. 


. அப்போஸ்தலர்‌ 16:1-3 

- எனவே, அப்போஸ்தலராகிய பவுல்‌, தீமோத்தேயுவைத்‌ தன்‌ உடன்‌ 
ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டு, இருவரும்‌ அநேக பட்டணங்களில்‌ ஒன்றாக 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. பிற்காலத்தில்‌, பவுல்‌ தீமோத்தேயுவை எபேசு சபையின்‌ 
மூப்பனாக ஏற்படுத்தினார்‌. 


. எபேசு சபை சந்தித்த உபதேசப்‌ பிழைகளையும்‌, நடைமுறைப்‌ பிரச்சனை 
களையும்‌ குறித்து, அவைகளைச்‌ சரிசெய்ய பவுல்‌ தீமோத்தேயுவுக்குப்‌ பல 
ஆலோசனைகளை இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்தில்‌ கொடுக்கிறார்‌. 


- அவைகளில்‌ சிலவற்றைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌. 


. 1 தீமோத்தேயு 2:1-4 

- எபேசு சபை விசுவாசிகள்‌, தங்கள்‌ சொந்த நலனுக்காக மட்டுமே 
எப்பொழுதும்‌ ஜெபம்‌ செய்துகொண்டிருந்தார்கள்‌. மாறாக, அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவைகளை “நான்கு வழிகளில்‌” தேவனுக்குத்‌ தெரியப்படுத்த, தீமோத்தேயு 
அவர்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌ என்று பவுல்‌ அவனைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறார்‌. அவைகள்‌ என்னென்ன? 


i. விண்ணப்பங்கள்‌: 
- தேவனுடைய வாக்குத்தத்தங்களைச்‌ சொல்லி, அவருடன்‌ ஒரு நீண்ட 
சம்பாஷணையில்‌ ஈடுபடுவது. 


ர்‌. ஜெபங்கள்‌: 
- தங்கள்‌ சொந்தத்‌ தேவைகளுக்காக, தேவனிடம்‌ சுருக்கமாகச்‌ சொல்லுவது. 


நர. வேண்டுதல்கள்‌: 
- மற்றவர்களுக்காக தேவனிடம்‌ பரிந்து மன்றாடிக்‌ கேட்டுக்கொள்ளுவது. 


1*. ஸ்தோத்திரங்கள்‌: 
- தேவனிடம்‌ இருந்து  பெற்றுக்கொண்டிருக்கும்‌ நன்மைகளுக்காக, 
நன்றியுணர்வுடன்‌, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது. 


பக்கம்‌ 13 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 5 - 1 தீமோத்தேயு 


6. 1 தீமோத்தேயு 2:9-11 
- எபேசு ஒரு பெரிய வியாபாரப்‌ பட்டணம்‌. ஆகையால்‌, சபையில்‌ அநேக 
பணக்காரப்‌ பெண்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 
எப்படி நடந்துகொண்டார்களோ, அப்படியே இரட்சிக்கப்பட்ட பின்பும்‌ தொடர்ந்து 
நடந்துகொண்டார்கள்‌. - எப்படி? 


மற்றவர்களின்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ வகையில்‌, 

i, விலையுயர்ந்த முடியலங்காரம்‌ செய்தார்கள்‌. 

ய்‌. ஒருவருக்கொருவர்‌ போட்டி போட்டுக்கொண்டு, பொன்னாபரணங்களாலும்‌, 
முத்துக்களாலும்‌ தங்களை அலங்கரித்தார்கள்‌. 

யப தங்களுடைய அழகை வெளிக்காட்டுவதற்காக, விலை உயர்ந்த உடைகளை 
அணிந்தார்கள்‌. 

அப்படிப்பட்ட காரியங்களைச்‌ செய்வதை நிறுத்திவிட்டு, அவர்களை எளிமையான 

முறையில்‌ சபைக்கு வரவேண்டும்‌ என்று தீமோத்தேயு, அவர்களுக்கு ஆலோசனை 

கொடுக்கவேண்டும்‌, என்றும்‌ பவுல்‌ அவனைக்‌ கேட்டுக்கொள்ளுகிறார்‌. 


7. 1 தீமோத்தேயு 3:1-7 - ஒரு அத்தியட்சகருக்கு இருக்கவேண்டிய தகுதிகளை, 
இந்தப்‌ பகுதியில்‌ பவுல்‌ வரிசைப்படுத்துகிறார்‌. அவைகள்‌ என்னென்ன? அவர்‌...... 
i. நல்ல வேலையை வாஞ்சிக்கவேண்டும்‌. 
ய்‌. குற்றஞ்சாட்டப்படாதவராக இருக்கவேண்டும்‌. 
யப்‌ ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்கவேண்டும்‌. 
i. ஜாக்கிரதையுள்ளவராக இருக்கவேண்டும்‌. 
*. தெளிந்த புத்தியுடையவராக இருக்கவேண்டும்‌. 
vi. யோக்கியதையுள்ளவராக இருக்கவேண்டும்‌. 
914. அந்நியரை உபசரிக்கிறவராக இருக்கவேண்டும்‌. 
ரயி்‌. போதக சமர்த்தராக இருக்கவேண்டும்‌. 
1௩. மதுபானப்‌ பிரியராக இருக்கக்கூடாது. 
*. அடிக்கிறவராக இருக்கக்கூடாது. 
ப்‌. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. 
பர. பொறுமையுள்ளவராக இருக்கவேண்டும்‌. 
ப. சண்டை பண்ணாதவராக இருக்கவேண்டும்‌. 
ப. தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நன்றாக நடத்தவேண்டும்‌. 
0. தன்‌ பிள்ளைகளைச்‌ சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாகவும்‌, கீழ்ப்படியப்பண்ணுகிற 
வராகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
பர்‌. இறுமாப்படைந்து, நூதனப்‌ போதனைகளைப்‌ போதிக்கக்கூடாது. 


8. 


9. 


10. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 5 - 1 தீமோத்தேயு - பக்கம்‌ 


பாடம்‌ - 2 


1 தீமோத்தேயு 3:8-10,12,13. 
அடுத்து ஒரு சபை மேய்பருக்கு இருக்கவேண்டிய தகுதிகளைப்‌ பவுல்‌ 
குறிப்பிடுகிறார்‌. அவை என்னென்ன? 
அவர்கள்‌: 
i ஒரு இடத்தில்‌ பேசும்‌ கருத்துக்களுக்கு மாறான காரியங்களை, வேறு 
இடத்தில்‌ பேசக்கூடாது. 


ர்‌. மதுபானத்தை நாடக்கூடாது. 


4. பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கவேண்டும்‌. 
14. சுத்த மனச்சாட்சி உள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 


. குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கவேண்டும்‌. 


1 தீமோத்தேயு 4:1-3 - மேலும்‌, கடைசிக்காலங்களில்‌, சிலர்‌ விசுவாசத்தை விட்டு 
விலகிப்போகிறவர்களாகவும்‌, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்‌, பிசாசுகளின்‌ உபதேசங்‌ 
களுக்கும்‌ செவிகொடுக்கிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 


இந்தப்‌ பொய்யர்கள்‌ கடைசி நாட்களில்‌ என்ன சொல்லுவார்கள்‌? - விவாகம்‌ 
பண்ணக்‌ கூடாதென்றும்‌, இறைச்சி போன்ற போஜன பதார்த்தங்களை விலக்க 
வேண்டும்‌, என்றும்‌ கட்டளையிடுவார்கள்‌. 


இது போன்ற உபதேசங்களைப்‌ போதிக்கிறவர்களை விட்டு விலகவேண்டும்‌ 
என்று, பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கூறுகிறார்‌. விவாகம்பண்ணாமல்‌ 
இருப்பது, கர்த்தரே ஒரு சிலருக்குத்‌ தரும்‌ வரம்‌ ஆகும்‌ - மத்தேயு 19:10-12. 
எனவே அதை உபதேசமாகப்‌ போதித்து, யாரையும்‌ விவாகம்‌ செய்யாமலிருக்கப்‌ 
போதிக்கக்கூடாது என்கிறார்‌. 


1 தீமோத்தேயு 4:12,13 - தன்‌ இளமையைக்‌ குறித்து, ஒருவனும்‌ தீமோத்தேயுவைக்‌ 
குற்றஞ்சாட்டாமலும்‌, விசுவாசிகளுக்கு மாதிரியாகவும்‌ இருக்கும்படி, அவன்‌ பல 
காரியங்களில்‌ ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கூறுகிறார்‌. என்னென்ன காரியங்களில்‌ 
ஜாக்கிரதையாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்‌? 

i. வார்த்தைகளில்‌. 

ய்‌. நடத்தைகளில்‌. 

ர்‌. பிறரிடம்‌ அன்பு செலுத்துவதில்‌. 

1*. ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்ந்து வருவதில்‌. 

ர. கற்பில்‌. 


4 


பக்கம்‌ |5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 5 - 1 தீமோத்தேயு 


11. 


12. 


1 தீமோத்தேயு 5:2-16 - இந்தப்‌ பகுதியில்‌, பவுல்‌ சபையில்‌, முதிர்வயதுள்ள 
விதவைகளையும்‌, இள வயதுள்ள விதவைகளையும்‌ “எப்படி” நடத்தவேண்டும்‌ 
என்று, தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கூறுகிறார்‌. 


1 தீமோத்தேயு 6:5-8 - எப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து தீமோத்தேயு விலகி 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌, பவுல்‌ கூறுகிறார்‌. 

யார்‌ யாரிடமிருந்து? 

i. கெட்ட சிந்தையுள்ளவர்கள்‌. 

ய்‌. சத்திய வேதத்தைப்‌ பின்பற்றாதவர்கள்‌. 

(4. ஊழியத்தை ஆதாயத்‌ தொழிலென்று எண்ணுகிறவர்கள்‌. 

இப்படிப்பட்டவர்கள்‌, தர்க்கம்‌ பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள்‌. அதனால்‌ 
தீமோத்தேயு, அவர்களுடன்‌ பேசி, தன்‌ நேரத்தை வீணாக்கவேண்டாம்‌ என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 


13. மேலும்‌ இந்தப்‌ பகுதியில்‌, சபை விசுவாசிகள்‌, எப்பொழுதும்‌ ஒரு திருப்தியுள்ள 


வாழ்க்கை வாழ தீமோத்தேயு அவர்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ 
கூறுகிறார்‌. விசுவாசிகள்‌, எப்பொழுதும்‌ போதுமென்ற மனதுடனே கூடிய 
தேவபக்தியுடனேயே வாழ்ந்துவரவேண்டும்‌, என்றும்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. 


14. 1 தீமோத்தேயு 69-11 - விசுவாசிகள்‌ ஐசுவரியவான்களாக விரும்பக்கூடாது 


என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌ - ஏன்‌? - பண ஆசையே எல்லா தீமைக்கும்‌ 
வேராயிருக்கிறது என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


15. 1] தீமோத்தேயு 617-19 - ஏற்கனவே சபையில்‌ ஜசுவரியவான்‌௧ளாக 


இருப்பவர்கள்‌, என்னென்ன காரியங்கள்‌ செய்யவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ 

கூறுகிறார்‌. 

அவர்கள்‌, 

i. ஜசுவரியத்தில்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது என்றும்‌, 

ய்‌. தங்களுடைய எல்லாத்‌ தேவைகளுக்காகவும்‌ ஜீவனுள்ள தேவன்‌ மேலேயே 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌ என்றும்‌, 

ர. சபையில்‌ உள்ள எளியவர்களுக்குத்‌ தாராளமாக உதவிசெய்யத்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தைப்‌ பிரதானமாகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்றும்‌ தீமோத்தேயுவைப்‌ 
பவுல்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கச்‌ சொல்லுகிறார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு - பக்கம்‌ | 1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 8 - பகுதி 6 


2 தீமோத்தேயு 


பாடம்‌- 1 


1. அப்போஸ்தலர்‌ 21-23 அதிகாரங்கள்‌ - எருசலேமில்‌, விசுவாசியாத சில 
யூதர்கள்‌ பவுலுக்கு விரோதமாக எழும்பி, அவரை இரண்டு வருடங்கள்‌, 
செசரியாவில்‌, சிறைக்காவலில்‌ வைக்கச்‌ செய்தார்கள்‌. 


2. அப்போஸ்தலர்‌ 28-30 - பின்பு இராயனுக்கு முன்பாக விசாரிக்கப்பட, அவர்‌ 
ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டார்‌. அங்கு அவர்‌ ஒரு வாடகை வீட்டில்‌ தங்க 
அனுமதிக்கப்பட்டார்‌. வீட்டுக்காவலில்‌ இருந்த பவுல்‌, இரண்டு வருடங்கள்‌ 
அங்கேயே தங்கி, தன்னிடத்தில்‌ வந்த யாவரையும்‌, தாராளமாக ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. 


அப்படி அவர்‌ வாடகை வீட்டில்‌ தங்கியிருந்த அந்தக்‌ காலத்தில்தான்‌, 
எப்பாபிரோதீத்து அவரைச்‌ சந்தித்தான்‌. அந்தச்‌ சமயத்தில்தான்‌, பவுல்‌, 
தன்னுடைய முதல்‌ நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதினார்‌. 


3. கி.பி 63இல்‌, நீரோ மன்னன்‌, பவுலை விசாரித்து, அவர்‌ குற்றமற்றவர்‌ என்று 
அறிவித்து, அவரை விடுதலை பண்ணினான்‌. 


4. ஆனால்‌, கி.பி 67இல்‌, பவுல்‌ மீண்டும்‌ கைதுசெய்யப்பட்டு, மரண தண்டனை 
விதிக்கப்பட்டு, ரோமாபுரியில்‌ ஒரு இருட்டறையில்‌ அடைக்கப்பட்டார்‌. 
அந்த நாட்களில்‌ தான்‌, பவுல்‌ இந்த இரண்டாவது “நிருபத்தை”, 
தீமோத்தேயுவுக்கு எழுதினார்‌. 


அவருடைய மரணவேளை நெருங்கி வந்துகொண்டிருந்த போதிலும்‌, அவர்‌ 
அதைப்பற்றிக்‌ கவலைப்படவே இல்லை. 


மாறாக, தன்னுடைய காலத்திற்குப்‌ பிறகும்‌, தான்‌ கர்த்தருக்காகச்‌ 
செய்துகொண்டிருந்த ஊழியத்தை தீமோத்தேயு தொடர்ந்து செய்வதற்கு, 
அவனை எப்படி உற்சாகப்படுத்தலாம்‌ என்பதே பவுலின்‌ சிந்தனையாக 


இருந்தது. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு 


ஆகவே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி, தீமோத்தேயுவுக்கு அநேக 
ஆலோசனைகளைப்‌ பவுல்‌ இந்த 2 தீமோத்தேயு புத்தகத்தில்‌ கூறுகிறார்‌. 


5. முதலாவதாக, 2 தீமோத்தேயு 1:7,8 


- தேவன்‌, விசுவாசிகளுக்கு பயமுள்ள ஆவியைக்‌ கொடுக்கவில்லை என்றும்‌, 
மாறாக, பலமும்‌, அன்பும்‌, தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே 
கொடுத்திருக்கிறார்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 

எனவே, உனக்கு அன்பின்‌ சுபாவத்தையும்‌, பலத்தையும்‌, தெளிந்த 
புத்தியையும்‌ கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர்‌ உன்னோடு கூடவே 
இருக்கிறார்‌. 


ஆகையால்‌ தீமோத்தேயுவே, நீ எந்த பயமும்‌ இல்லாமல்‌, உன்னுடைய 
ஊழியத்தைச்‌ செய்‌ என்று கூறுகிறார்‌. 


6. இரண்டாவதாக, 2 தீமோத்தேயு 1:16-18 
- இந்த ஒநேசிப்போரு யார்‌? 
பவுல்‌ எபேசுவில்‌ ஊழியம்‌ செய்துகொண்டிருந்த போது, பல உதவிகளை 
பவுலுக்குச்‌ செய்திருந்தவன்‌ தான்‌ இந்த ஒநேசிப்போரு. 
ரோமாபுரியில்‌, பவுல்‌ ஒரு இருட்டறையில்‌ போடப்பட்டதைக்‌ கேள்விப்பட்ட 
ஒநேசிப்போரு, அங்கு சென்று, அவரை ஆறுதல்‌ படுத்தத்‌ தீர்மானித்தான்‌. 
பவுல்‌ அடைக்கப்பட்டிருந்த இருட்டறையைக்‌ கண்டுபிடிப்பது அவ்வளவு 
சுலபமான காரியமல்ல. 
ஏனென்றால்‌, அது எங்கே இருக்கிறது என்று யாரிடமும்‌ விசாரிக்க முடியாது. 
ஏன்‌? 
ரோம அரசால்‌ குற்றவாளி என்ற நியாயந்தீர்க்கப்பட்ட பவுலைப்‌ பற்றி ஒருவர்‌ 
விசாரித்தார்‌ என்ற செய்தி அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டால்‌ உடனடியாக, 


அப்படி விசாரித்தவனையும்‌ அவன்‌ பவுலின்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்று 
அதிகாரிகள்‌, காவலில்‌ போட்டு விடுவார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு - பக்கம்‌ |3 


ஆனாலும்‌, பல ஆபத்துக்களையும்‌ பொருட்படுத்தாமல்‌, ஒநேசிப்போரு 
தெருக்களில்‌ அலைந்து திரிந்து, பவுல்‌ இருந்த இருட்டு அறைச்‌ 


சிறைச்சாலையைக்‌ கண்டு பிடித்தான்‌. 


அங்கே அவன்‌ கடமைகக்‌ாக ஒரு முறை மட்டும்‌ பவுலைச்‌ சந்திக்கவில்லை. 
பலமுறை சந்தித்தான்‌ - வசனம்‌ 16 


- எதற்காக? 


அவனுடையச்‌ சொந்த நலனுக்காகவோ அல்லது தன்னுடைய குடும்பத்தின்‌ 
நலனுக்காகவோ அல்ல. அவரை ஆறுதல்‌ படுத்தவே சந்தித்தான்‌. 


பவுலை எப்படித்‌ தேற்றினான்‌ என்பது நமக்குத்‌ தெரியாது. 


ஒருவேளை அவருக்கு நல்ல உணவுகளை ஒவ்வொரு முறையும்‌ வாங்கிச்‌ 
சென்றிருந்திருக்கலாம்‌. 

அல்லது, எபேசுவில்‌ அவர்‌ முன்பு செய்த ஊழியங்களைக்‌ குறித்து அவரோடு 
பேசிக்கொண்டிருந்திருக்கலாம்‌. 

தன்னுடன்‌ பேசுவதற்கு யாரும்‌ இல்லாத தனிமைச்‌ சிறையில்‌, அதுவே 
பவுலுக்கு ஒரு மிகப்‌ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும்‌. 


ஆனால்‌, ஒநேசிப்போரு, பவுலை இப்படி அடிக்கடி சந்திந்ததை அறிந்த ரோம 
அதிகாரிகள்‌, அவனைப்‌ பிடித்துக்‌ கொலை செய்துவிட்டனர்‌. 


எனவே, பவுல்‌ ஒநேசிப்போருவின்‌ வீட்டாரை அன்புடன்‌ விசாரித்ததுமல்லாமல்‌, 
காவலில்‌ இருந்த தன்மேல்‌ இரக்கம்‌ பாராட்டினதின்‌ காரணமாக, கர்த்தரின்‌ 
இரண்டாம்‌ வருகையின்போது, நிச்சயமாகவே ஒநேசிப்போரு, அதற்கான 
பலனைத்‌ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவான்‌ என்று சொல்லி பவுல்‌ 
தீமோத்தேயுவுவை, ஒநேசிப்போருவின்‌ குடும்பத்தாரை ஆறுதல்‌ படுத்தவும்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஒநேசிப்போரு இப்படித்‌ தன்‌ பலனைப்‌ பெற்றுக்கொள்ளப்‌ போகிறதைப்‌ 
போலவே, தீமோத்தேயுவே, நீயம்‌ பல பாடுகளைச்‌ சந்திப்பதினிமித்தம்‌, ஒரு 
நல்ல பலனைக்‌ கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவது உறுதி என்று 
தீமோத்தேயுவையும்‌ பவுல்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 


பக்கம்‌ 


4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு 


பாடம்‌- 2 


7. மூன்றாவதாக, 


2 தீமோத்தேயு 2:1-3; 2 தீமோத்தேயு 2:12 மற்றும்‌ 2 தீமோத்தேயு 3:12 பவுல்‌, 
தீமோத்தேயுவிடம்‌, நீ “தீங்கு அனுபவிக்கவேண்டும்‌”, “பாடுபடவேண்டும்‌” 
என்று சொல்லுகிறாரே; அதன்‌ கருத்து என்ன? என்பதை நாம்‌ தெளிவாகப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


ஒரு ஊழியக்காரனுக்கோ, அல்லது ஒரு விசுவாசிக்கோ, “இரண்டு விதமான 
பாடுகள்‌” உண்டு. 


முதல்‌ வகையான பாடு, ஒருவன்‌ “தானாகவே தனக்கு வரவழைத்துக்‌ 


கொள்ளும்‌” பாடு. 


இரண்டாவது வகையான பாடு, அவன்‌ “கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கும்‌” பாடு. 


1) ஒரு விசுவாசி “தானாகவே தனக்கு வரவழைத்துக்கொள்ளும்‌”” பாடுகளைக்‌ 
குறித்து முதலாவது பார்ப்போம்‌. 


* அவிசுவாசிகள்‌ செய்யும்‌ பாவங்களை ஒரு விசுவாசி ஒரு போதும்‌ 


செய்ய மாட்டான்‌. 

* அவன்‌ விக்கிரகாராதனை செய்யமாட்டான்‌. 

* களவு, விபச்சாரம்‌ ஆகியவைகளில்‌, ஈடுபடமாட்டான்‌. பண வெறி 
பிடித்தவனாக இருக்கமாட்டான்‌. 


* பெற்றோரைப்‌ புறக்கணிக்கவோ, அவமதிக்கவோ மாட்டான்‌. 


ஆனால்‌ ஒரு விசுவாசி செய்யும்‌ பாவம்‌ எது? 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு - பக்கம்‌ 


முதலாவதாக: யாக்கோபு 4:17 

- அவன்‌ நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும்‌, அதைச்‌ செய்யாமல்‌ 
போவதே அவனுக்குப்‌ பாவமாகி விடுகிறது 

எது நன்மையான காரியங்கள்‌? 

- ஆசீர்வாதத்தைக்‌ கொண்டுவரக்கூடிய காரியங்கள்‌? - 

மத்தேயு 25:35,36 

- பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறதும்‌, தாகமாயிருக்கிற 
வர்களின்‌ தாகத்தைத்‌ தீர்ப்பதும்‌, அந்நியரை உபசரிப்பதும்‌, வஸ்திரமில்லாத 
வர்களுக்கு வஸ்திரம்‌ கொடுப்பதும்‌, வியாதியஸ்தர்களை விசாரிப்பதும்‌, 
சிறைக்காவலில்‌ இருப்பவர்களைத்‌ தேற்றுவதுமே நன்மைகளில்‌ சில ஆகும்‌. 


இரண்டாவதாக, 

வேறு எது, ஒரு விசுவாசிக்குப்‌ பாவமாகும்‌? 
- 1 யோவான்‌ 5:17 

- அநீதியான செயல்களைச்‌ செய்வது. 


அவைகள்‌ என்னென்ன? 


மத்தேயு 5:21 - காரணமில்லாமல்‌, தன்‌ சகோதரனுடன்‌ கோபம்‌ கொள்ளுவது. 

* மத்தேயு 5:28 - அவனை மூடனே என்று அழைத்து அவனை அவமதிப்பது. 

* மத்தேயு 5:28 - ஒரு பெண்ணை இச்சையுடன்‌ பார்ப்பது. 

* மத்தேயு 5:37 - பொய்‌ பேசுவது. 

* மத்தேயு 5:40 - சகோதரனுக்கு விரோதமாக நீதிமன்றத்திற்குச்‌ செல்லுவது. 

* மத்தேயு 5:42 - கடன்‌ வாங்க விரும்புகிற ஒரு விசுவாசிக்கு, பண 
உதவியை மறுப்பது, போன்றவை. 

இப்படிப்பட்ட பாவங்களை ஒரு விசுவாசி, இரட்சிக்கப்பட்ட பின்பும்‌ 


ஒருவேளை செய்திருந்தானானால்‌, அதற்கான தண்டனையிலிருந்து 
விடுபடுவது எப்படி? 


- நீதிமொழிகள்‌ 28:13 மற்றும்‌ யோவான்‌ 1:8-10 - தேவனிடம்‌ அந்தப்‌ 
பாவங்களை அறிக்கைசெய்து, அவைகளை விட்டுவிடுவதின்‌ மூலமே. 


5 


பக்கம்‌ 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு 


ii. 


iii. 


“சாபங்களினால்‌” - வரும்‌ பாடுகள்‌. 


தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கும்‌, கற்பனைகளுக்கும்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போகும்‌ ஒரு யூதனுக்கு வரும்‌ சாபங்கள்‌ என்னென்ன என்று உபாகமம்‌ 28:15-68 
மற்றும்‌ உபாகமம்‌ 27:15 - ஆகியவற்றில்‌ கர்த்தர்‌ கூறியிருக்கிறார்‌. 


இந்த அனைத்து சாபங்களும்‌ ஒருவன்‌ யூதனாயிருந்தாலும்‌, புறஜாதியாயினா 
யிருந்தாலும்‌, அவன்‌ மறுபடியும்பிறக்கும்‌ அபைவத்தைப்‌ பெறும்‌ வரையிலும்‌, 
அவனுக்கு இருக்கும்‌. ஆனால்‌, அவன்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ மூலமாக 
இரட்சிப்பின்‌ அனுபவத்தை அடையும்போதோ, இந்த சாபங்களுக்கான 
தண்டனையிலிருந்து அவன்‌ மீட்கப்பட்டுவிடுகிறான்‌. ஆனால்‌ அவனுடைய 
இரட்சிப்பு, பெயரளவுக்கு மட்டும்‌ இருந்திருக்குமானால்‌, அவனுடைய 
சாபங்கள்‌, அவனுடைய இரட்சிப்புக்கும்‌ பின்பும்‌ வாழ்க்கையில்‌ தொடரும்‌. 


இப்படிப்பட்ட சாபங்களின்‌ தண்டனைகளிலிருந்து, ஒரு விசுவாசி எப்படி விடுபட 


முடியும்‌? - லூக்கா 3:11-14 - இரட்சிக்கப்பட்ட பின்பு மனமாற்றத்தை வெளிப்படுத்தும்‌ 
ஆவியின்‌ கனிகளைத்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ காண்பிப்பதன்‌ மூலமே. 


“வியாதிகள்‌ மூலமாக” - வரும்‌ பாடுகள்‌: 


ஒரு மனிதனுக்கு வியாதிகள்‌, “மூன்று வழிகளில்‌” வருகின்றன. 

* முதலாவதாக, அசுத்த ஆவிகளின்‌ தாக்குதல்களால்‌. 

* இரண்டாவதாக, தன்னுடைய அஜாக்கிரதையினாலும்‌, சரீரத்தைச்‌ 
சுத்தமாகப்‌ பராமரியாலும்‌ இருப்பதால்‌. 

* மூன்றாவதாக, தேவனுடைய கிருபையை ருசிக்க, தேவனே அவைகளை 
நாம்பெற அனுமதிப்பதால்‌. 


வியாதிகளிலிருந்து ஒரு விசுவாசி தன்னை “எப்படிக்‌ காத்துக்கொள்ளலாம்‌” ? 


* பரிசுத்த ஆவியினால்‌ நிறைந்து, வியாதி தன்‌ சரீரத்தை விட்டு நீங்கும்‌ 
படியும்‌, அசுத்த ஆவிகள்‌ தன்‌ சரீரத்தை விட்டு நீங்கவும்‌ கட்டளைகளைக்‌ 
கொடுப்பதின்‌ மூலமும்‌. 

* எப்பொழுதும்‌ சுத்தமான உணவுகளையே சாப்பிட்டு, சுத்தமான 
நீரைப்பருகி, தூய்மையான சுற்றுப்புறத்தில்‌ வாழுவதின்‌ மூலமுமே. 

* ஆனால்‌, ஒரு விசுவாசி பெருமையடைந்து விடாதபடிக்கு, தேவனே 
அவனுக்குக்‌ அனுமதிக்கும்‌, வியாதியைப்‌ பொறுமையோடு சகித்துக்‌ 
கொண்டு, அவருடைய கிருபையையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு - பக்கம்‌ |7 


பாடம்‌- 3 


i. “அகால மரணங்கள்‌, ஆபத்துக்கள்‌, விபத்துக்கள்‌”, - ஆகியவைகளால்‌ வரும்‌ 
பாடுகள்‌: 


இந்தத்‌ தீமைகள்‌, ஒரு விசுவாசிக்கு, நூற்றுக்கு நூறு சதவீதம்‌, அசுத்த 
ஆவிகளினாலேயே, வருகின்றன. 


ஒரு விசுவாசியின்‌ குடும்பத்தில்‌, விபத்துகளையும்‌, ஆபத்துகளையும்‌, அகால 
மரணங்களையும்‌ “தவிர்ப்பது” எப்படி? 


தினமும்‌ அதிகாலையில்‌, தேவனிடத்தில்‌ ஜெபம்‌ பண்ணின பின்பு, ஒரு 
விசுவாசி தன்‌ வாயைத்திறந்து, தன்‌ வார்த்தைகளின்‌ மூலம்‌, தனக்கும்‌, தன்‌ 
குடும்பத்தினருக்கும்‌, அசுத்த ஆவிகள்‌ எந்தத்‌ தீங்கையும்‌ அந்த நாள்‌ 
முழுவதும்‌ கொண்டுவரக்கூடாது என்று, அவைகளுக்குக்‌ கட்டளைகளைக்‌ 
கொடுப்பதின்‌ மூலமுமே. நாம்‌ இந்த வேதனைகளிலிருந்து, நம்மையும்‌, நம்‌ 
குடும்பத்தையும்‌ காத்துக்கொள்ளலாம்‌. 


இந்தக்‌ கட்டளைகளைப்‌ பிசாசுக்குக்‌ கொடுக்கும்போது, மூன்று ஆயுதங்களை, 
ஒரு விசுவாசி பயன்படுத்தவேண்டும்‌. அவை என்னென்ன? 


* இயேசுவின்‌ நாமம்‌ - மாற்கு 16:17,18. 

* இயேசுவின்‌ இரத்தத்தின்‌ வல்லமை - வெளிப்படுத்தல்‌ 12:11 

* தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கொடுத்திருக்கும்‌ அதிகாரம்‌ 
- லூக்கா 10:19 


இதைச்‌ செய்யாததினிமித்தம்‌, அநேக  ஊழியக்காரர்களும்‌ அவர்களின்‌ 
குடும்பத்தில்‌ உள்ளவர்களும்‌ கூட, அகால மரணமடைந்திருக்கின்றனர்‌. 


*. “வறுமையினால்‌” - உண்டாகும்‌ பாடுகள்‌: 
ஒரு விசுவாசிக்கு போதுமான உணவும்‌, உடையும்‌, கவலையில்லாத வாழ்க்கையும்‌, 
தேவனால்‌ உறுதி செய்யப்பட்டுள்ளன - மத்தேயு 625-34. 
அப்படியானால்‌, ஒரு விசுவாசி, எப்பொழுது தரித்திரனாகி விடுகிறான்‌? 
அவன்‌, கடன்‌ வாங்கும்போதும்‌, தன்னுடைய சக்திக்கு மீறி செலவுசெய்து, 
வாழும்போது மாத்திரமே, அவன்‌ ஒரு தரித்திரன்‌ ஆகி விடுகிறான்‌. 


பக்கம்‌ 8 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு 


ஒரு விசுவாசியின்‌ வாழ்க்கயைில்‌ வறுமையைத்‌ “தடுப்பது” எப்படி? 


பிறரிடம்‌ கடன்‌ வாங்காமலும்‌, தன்னுடைய வாழ்க்கைத்‌ தரத்தைத்‌ தன்‌ 
சக்திக்கு மேல உயர்த்தாமலும்‌, எளிமையாக வாழ்வதின்‌ மூலமுமே. 


மேலே சொல்லப்பட்டுள்ள அனைத்துப்‌ பாடுகளும்‌, ஒரு விசுவாசி தனக்குத்‌ 
“தானே வரவழைத்துக்கொள்ளும்‌” பாடுகளாகும்‌. 


இவைகளில்‌ எந்தப்‌ பாடுகளும்‌, கர்த்தரால்‌ அனுப்பப்படும்‌ பாடுகள்‌ அல்ல - 
(கர்த்தருடைய கிருபையை அனுபவிப்பதற்காக, அவர்‌ அனுமதிப்பதைத்‌ தவிற). 


அப்படியானால்‌, ஒரு விசுவாசிக்கு வரும்‌ “இரண்டாவது வகையான பாடுகள்‌” 
என்னென்ன? 


2) இவைகள்‌, அனைத்தும்‌, அவன்‌ “கிறிஸ்தவனாக இருப்பதினிமித்தம்‌” 


மனமுவந்து ஏற்றுக்கொள்ளவேண்டிய பாடுகள்‌ ஆகும்‌. 


.. முதலாவதாக, 


ஒரு விசுவாசி ஓகோ என்று ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழமுடியாது. 
தேவன்‌, அவனுக்குத்‌ திரளான ஜசுவரியத்தைக்‌ கொடுத்திருந்தாலும்‌, அதில்‌ 
பெரும்‌ பகுதியை, அவன்‌ ஏழை எளியவர்களுக்குக்‌ உதவி செய்யக்‌ 
கொடுத்துவிட்டு; தான்‌, அடிப்படை வசதிகளுடன்‌ மட்டும்‌, திருப்தியாக வாழ 


வேண்டும்‌. 


அதின்‌ விளைவாக, தனக்கென்று சொத்துக்களை வாங்க முடியாது. 
சொத்துக்கள்‌ இல்லாவிட்டால்‌, சமுதாயத்தில்‌, ஒரு அந்தஸ்தும்‌, செல்வாக்கும்‌ 
உடைய ஒருவராகத்‌ தன்னைக்‌ காண்பித்துக்கொள்ள முடியாது. இது ஒரு 
விசுவாசிக்கு, வரும்‌ “முதல்‌ பாடு”. 


ii. இரண்டாவதாக, 


தன்னுடைய எதிர்காலத்திற்காகப்‌ ஒரு பெருந்தொகையைச்‌ சேமித்து 
வைக்கமுடியாது. எனவே, அவனுடைய முதிர்வயதைக்‌ குறித்து, அவன்‌ 
மனதில்‌ கவலைகளும்‌, ஒரு பதைபதைப்பும்‌ இருந்துகொண்டே இருக்கும்‌. 
தேவன்‌ பேரில்‌ அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம்‌ இல்லாவிட்ல்‌, 
அதுவே அவன்‌ சுமக்கவேண்டிய “இரண்டாவது பாடாக” அமையும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு - பக்கம்‌ | 9 


ர. மூன்றாவதாக, 
நாம்‌ இப்பொழுது ஊழல்‌ நிறைந்த ஒரு கெட்டுப்போன உலகத்தில்‌ 
வாழ்கின்றோம்‌. 


அதிகாரத்தில்‌ இருப்பவர்‌ களுக்கு இலஞ்சம்‌ கொடுத்தாலன்றி, எந்த உலக 
நன்மைகளையுமோ, சலுகைகளையுமோ, நாம்‌ அவர்களிடமிருந்து பெற்றுக்‌ 
கொள்ளமுடியாது. 


ஆனால்‌, ஒரு விசுவாசி இலஞ்சம்‌ கொடுக்கக்கூடாது. வாங்கவும்‌ கூடாது. 
எனவே, அவன்‌ அரசாங்கத்திலிருந்து, எந்த நன்மைகளையுமோ, 
சலுகைகளையுமோ பெற்றுக்கொள்ள முடியாது. 


இது “மூன்றாவது பாடு”. 


i. நான்காவதாக, 
பொதுவாக, சமுதாயத்தில்‌ வசதியுள்ள வீட்டின்‌ பிள்ளைகள்‌, பள்ளிக்கு 
அல்லது, கல்லூரிக்கு, நவீன விலையுயர்ந்த மின்னணு சாதனங்களைக்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


ஆனால்‌, ஒரு விசுவாசிக்கு, அதே பள்ளி அல்லது கல்லூரியில்‌ படிக்கும்‌ தன்‌ 
பிள்ளைக்கு அப்படிப்பட்டப்‌ பொருள்களைக்‌ வாங்கி கொடுக்க வசதி 
இருக்காது. 
எனவே, அந்த விசுவாசியின்‌ பிள்ளைகள்‌, தங்கள்‌ பெற்றோர்‌ மேல்‌ அதிருப்தி 
அடைந்து ஏமாற்றமும்‌, சலிப்பும்‌ விசனமுமுள்ள பிள்ளைகளாகப்‌ போய்‌ 
விடுவார்கள்‌. 


அதின்‌ விளைவாக, பெற்றோருக்கும்‌, பிள்ளைகளுக்குமிடையில்‌ உள்ள அன்பு 
குறைந்து போய்‌ குடும்ப சமாதானத்தை இழந்துவிடலாம்‌. 


இது “நான்காவது” பாடு. 


பக்கம்‌ 10 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு 


Vv. 


vi. 


vii. 


பாடம்‌ - 4 


ஐந்தாவதாக, 
ஒரு விசுவாசி கர்த்தர்‌ நிமித்தம்‌ அனுபவிக்கவேண்டிய அடுத்த பாடு என்ன? - 


ஒரு விசுவாசி, தான்‌ கூறிய வார்த்தைகளை எப்படியாகிலும்‌ காப்பாற்றுவான்‌. 
மற்றவர்களைப்‌ போல, நான்‌ அப்படி சொல்லவில்லை என்று பொய்‌ சொல்ல 
முடியாது. இது “ஐந்தாவது” பாடு. 


ஆறாவதாக, 

ஒரு விசுவாசி, அநேக விஷயங்களில்‌, தனக்கு நியாயமாகக்‌ கிடைக்க 
வேண்டியதை, மற்றவர்களுக்கு உதவுவதற்காக, விட்டுக்கொடுத்து விடுவான்‌. 
எனவே, அதை அவனுடைய பெலவனம்‌ என்று எண்ணி, மற்றவர்கள்‌ அதைத்‌ 
தங்களுக்குச்‌ சாதகமாகப்‌ பயன்படுத்திக்கொள்ளுவார்கள்‌. 


அப்படியே ஒரு விசுவாசியிடமிருந்து அவர்கள்‌ பலவந்தமாகப்‌ பொருள்களை 
எடுத்துக்கொள்ளும்போதும்‌, அந்த விசுவாசி ஒன்றும்‌ பேசாமல்‌ அவைகளைக்‌ 
கொடுத்துவிட்டு, தேவனே அவைகளைத்‌ தனக்குக்‌ கொடுப்பார்‌ என்று 
பொறுமையுடன்‌ காத்திருக்க வேண்டும்‌. இது “ஆறாவது” பாடு. 


ஏழாவதாக, 
தேவனுக்கு ஊழியம்‌ செய்யும்போது ஒரு விசுவாசி, அடிக்கப்படலாம்‌, 
சிறையில்‌ அடைக்கப்பட்டுவிடலாம்‌. அறியாத இடங்களுக்குப்‌ பிரயாணம்‌ 


செய்யும்போது ஆபத்துக்கள்‌, பட்டினி, தாகம்‌, இவைகளைப்‌ போன்ற 
இன்னும்‌ பல பாடுகளைச்‌ சந்திக்க நேரிடலாம்‌. இது “ஏழாவது” பாடு. 


யோவான்‌ 16:33 - ஒரு விசுவாசி அனுபவிக்கும்‌ இந்தப்‌ பாடுகளைத்தான்‌, 
கர்த்தராகிய இயேசுவும்‌, குறிப்பிடுகிறார்‌. ஆகவே, இந்தப்‌ பாடுகளின்‌ 
வழியாக நாம்‌ கடந்துசெல்லும்‌ நேரங்களிலெல்லாம்‌, கர்த்தர்‌ நம்மோடு 
கூடவே இருந்து நம்மைத்‌ தேற்றுகிறார்‌. 


ஆகவே, ஒரு விசுவாசிக்கு ஆகால மரணம்‌, ஆபத்துகள்‌, விபத்துக்கள்‌, 
வறுமை போன்ற பாடுகள்‌ ஒருபோதும்‌ கிடையாது. அவைகளையெல்லாம்‌ 
அவனால்‌ மேற்கொள்ள முடியும்‌. அவைகளின்‌ மேல்‌ அவனுக்கு அதிகாரம்‌ 
உண்டு. இதை நாம்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 6 - 2 தீமோத்தேயு - பக்கம்‌ | 11 


8. 2 தீமோத்தேயு 3:1-5 
- இந்த உலகத்தின்‌ கடைசி நாட்கள்‌ எப்படி இருக்கும்‌ என்று 
தீர்க்கதரிசனமாகப்‌ பவுல்‌ தீமோத்தேயுவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


கடைசி நாட்களில்‌, மக்கள்‌ எப்படி எப்படியெல்லாம்‌ இருப்பார்களாம்‌? 


i. தற்பிரியராகவும்‌ 
ந்‌. பணப்பிரியராகவும்‌ 
ர. அகந்தையுள்ளவர்களாகவும்‌ 
1*. தூஷிக்கிறவர்களாகவும்‌ 
*. தாய்‌ தகப்பன்மாருக்குக்‌ கீழ்ப்படியாதவர்களாகவும்‌ 
vi. நன்றியறியாதவர்களாகவும்‌ 
ஈர்‌. பரிசுத்தமில்லாதவர்களாகவும்‌ 
ரர்‌. சுபாவ அன்பில்லாதவர்களாகவும்‌ 
1௩. அவதூறு செய்கிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌ என்றும்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. 


9. 2 தீமோத்தேயு 3:16 -4:2 
- தேவனுடைய வார்த்தையின்‌ “மகிமையைப்‌” பற்றி, பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார்‌. எப்படி? 
- வேத வாக்கியங்கள்‌ அனைத்துமே பரிசுத்த ஆவியானவரால்‌ தான்‌ அருளப்‌ 
பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார்‌. எதற்காக? தேவனுடைய மனுஷன்‌, 
தேறினவனாகவும்‌, எந்த நற்கிரியையும்‌ செய்வதற்குத்‌ தகுதியுள்ளவனாகவும்‌ 
இருக்கும்படியாகவுமே, அவைகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்கிறார்‌ பவுல்‌. 


ஆகவே, தேவனுடைய வார்த்தையை, எந்த நேரத்திலும்‌, எவ்விடத்திலும்‌ 
உண்மையுடன்‌ போதிப்பதற்குத்‌ தீமோத்தேயு எப்பொழுதும்‌ ஆயத்தமாக 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


2 தீமோத்தேயு 4:7,8 - ஒரு விசுவாசியின்‌ வாழ்க்கை, என்பது ஒரு விசுவாசப்‌ 
போராட்டமே என்று தீமோத்தேயுவுக்குப்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. ஆனால்‌ 
அவனுடைய போராட்டத்தை முடிக்கும்‌ போது, அவனுடைய நீதியான 
வாழ்க்கைக்காக, தேவன்‌ அவனுக்கு ஒரு கிரீடத்தைச்‌ சூடுவார்‌. அந்தக்‌ 
கிரீடத்தைப்‌ பெற்றுக்கொள்ளுவதே. அவனுடைய வாழ்க்கையின்‌ நோக்கமாக 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 7 - தீத்து 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 8 - பகுதி 7 


தீத்து மற்றும்‌ பிலேமோன்‌ 
தீத்து 


1. தீத்து 1:4 - தீமோத்தேயுவைப்‌ போலவே, தீத்துவும்‌, பவுலுக்கு ஊழியத்தில்‌, 
உதவி செய்தவன்‌. தீத்துவின்‌ உதவி மிகச்‌ சிறந்ததாக இருந்தபடியால்‌, 
பவுல்‌ அவனைத்‌ தன்‌ “சொந்த மகனைப்‌” போலவே கருதினார்‌. தீத்து, 
பவுலுக்கு முற்றிலும்‌ கீழ்ப்படிந்தவனாக மாத்திரம்‌ இல்லாமல்‌, அவருடைய 
போதனைகளை, அப்படியே பின்பற்றுகிறவனாகவும்‌ இருந்தான்‌. 


தன்‌ கடைசி நாட்களில்‌, பவுல்‌ ரோமாபுரியில்‌, இருட்டறையில்‌ சிறைப்‌ 
பட்டிருக்கும்போது, இந்தக்‌ “கடிதத்தைத்‌” தீத்துவுக்கு எழுதினார்‌. 


2. நித்திய ஜீவனைப்‌ பற்றிய “ஆழமான போதனைகளைத்‌” தீத்து எப்பொழுதும்‌ 
பேசவேண்டும்‌ என்றும்‌, சபைக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து 
காண்பிக்கவேண்டும்‌ என்று தீத்துவைப்‌ பவுல்‌ கேட்டுக்கொள்ளுகிறார்‌. 


3. தீத்து 2:1-7 - சபையிலுள்ள “பல்வேறுபட்ட மக்களுக்கு” எப்படிப்‌ போதிக்க 
வேண்டும்‌ என்று பவுல்‌ தீத்துவை வழி நடத்துகிறார்‌. 


i. “முதிர்வயதுள்ள புருஷர்கள்‌” கீழ்க்கண்ட காரியங்களில்‌ உறுதியாக இருக்க 
வேண்டும்‌ என்று போதிக்கச்‌ சொல்லுகிறார்‌: 
* ஜாக்கிரதை. 
* நல்லொழுக்கம்‌. 
ு தெளிந்த புத்தி 
> விசுவாசம்‌. 
* அன்பு. 
* பொறுமை. 


iii. 


iv. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 7 - தீத்து - பக்கம்‌ 2 


. “முதிர்வயதுள்ள பெண்கள்‌” வாழவேண்டிய முறைகள்‌, என்னென்ன என்று 


கூறுகிறார்‌: 

* அவர்கள்‌ பெண்களாகவும்‌ 

* அவதூறு பண்ணாதவர்களாகவும்‌ 

* மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாகவும்‌ வாழ்ந்து வரவேண்டும்‌ என்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. 


சபையின்‌ “இளம்‌ பெண்கள்‌” நடந்துகொள்ளவேண்டிய முறைகள்‌ 
என்னென்ன என்றும்‌ பவுல்‌ வகையறுக்கிறார்‌: 
* தங்கள்‌ புருஷர்களையும்‌, பிள்ளைகளையும்‌ நேசிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
* கற்புள்ளவர்களாக நடக்கவேண்டும்‌ என்றும்‌, 
* வேலைக்குச்‌ செல்லாமல்‌, வீட்டில்‌ தரித்திருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
* தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌ 
என்றும்‌ பவுல்‌ ஆலோசனை தருகிறார்‌. 


“இளம்‌ புருஷர்கள்‌” - எப்பொழுதும்‌ தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க 
வேண்டும்‌ என்கிறார்‌. 


. “வேலைக்காரர்கள்‌” அதாவது அடிமைகள்‌, நடந்துகொள்ளவேண்டிய 


முறைகளைப்பற்றியும்‌ பவுல்‌ விவரிக்கிறார்‌: 

* அவர்கள்‌ தங்கள்‌ எஜமான்களுக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ என்றும்‌, 
* தர்க்கம்‌ புரியக்கூடாது என்றும்‌, 

* திருடக்‌ கூடாது என்றும்‌, 

* நல்லுண்மையைக்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்றும்‌ எழுதுகிறார்‌. 


4. தீத்து 3:1,2 - எல்லா விசுவாசிகளும்‌, தங்களுக்கு மேல்‌ உள்ள அதிகாரத்திற்குக்‌ 


கீழ்ப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று தீத்து போதிக்கவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ 
கூறுகிறார்‌. அதன்‌ மூலம்‌ அவர்‌ குறிப்பிடுவது என்ன? 


ஒரு விசுவாசி, தான்‌ வாழும்‌ தேசத்தின்‌ சட்ட திட்டங்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
ஒரு நல்ல குடிமகனாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 


அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்‌ நின்று நடத்தக்கூடாது என்றும்‌, 
அரசுக்கு எதிரான எந்தப்‌ போராட்டங்களிலும்‌ கலந்துகொள்ளுதலுமே கூடாது 
என்பதுமே, அதன்‌ அர்த்தம்‌ ஆகும்‌. 


பக்கம்‌ 13 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 7 - தீத்து 


அதோடு, ஒரு விசுவாசி “நற்கிரியைகளைச்‌” செய்யவேண்டும்‌ என்றும்‌ பவுல்‌ 


கூறுகிறார்‌. அதாவது, தான்‌ வாழும்‌ சமுதாயத்திற்கு எப்பொழுதும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌, என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


வில்லியம்‌ கேரி, ஒரு மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்தபோது, அவரைச்‌ 
சுற்றியிருந்தவர்கள்‌ ஒரு கொடூரமான வழக்கத்தைப்‌ பின்பற்றுகிறவர்களாக 
இருந்தனர்‌. அது என்ன? அதுதான்‌ உடன்‌ கட்டை ஏறுவது. அதாவது - 


குடும்பத்தில்‌ ஒருவன்‌ மரிக்கும்போது, அவனுடைய மனைவியையும்‌, 
அவனுடன்‌ சேர்த்து உயிரோடு எரித்துவிடுவது. வில்லியம்‌ கேரி 
வெளிநாட்டைச்‌ சேர்ந்தவராக இருந்த போதிலும்‌, அரசாங்கத்தோடு 
சுமுகமாகப்‌ பேசி, அந்த மூடப்பழக்கத்தை முடிவுக்குக்‌ கொண்டுவந்து, 
சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையைச்‌ செய்தார்‌. 


வில்லியம்‌ கேரி, தன்‌ காலத்தில்‌, தான்‌ வாழ்ந்த சமுதாயத்திற்குத்தொண்டு 
செய்ததுபோலவே, ஒவ்வொரு விசுவாசியும்‌, ஜாதி, மதம்‌, இனம்‌, நிறம்‌ 
வேறுபாடின்றி, தான்‌ வாழும்‌ சமுதாயத்திற்கு நன்மைகளைச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ போதிக்க, பவுல்‌ இந்த வசனத்தின்‌ மூலம்‌ தீத்துவுக்கு 
அறிவுறுத்துகிறார்‌. 


அடுத்து, ஒரு விசுவாசி, மற்றவர்களைப்‌ பற்றி தீமையாகப்‌ பேசாமலும்‌, 
சமுதாயத்தில்‌ சண்டை பண்ணாதவனாகவும்‌ இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
எல்லாரிடமும்‌ சாந்தமாகவும்‌, மென்மையாகவும்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


5. தீத்து 3:5-7 - ஒருவனும்‌, தன்னுடைய நீதியின்‌ கிரியைகளின்படி விசுவாசி 
ஆகாமல்‌, தேவனுடைய “தகிருபையினாலேயே” நீதிமானாக்கப்படுகிறான்‌ என்று 
பவுல்‌ தீத்துவுக்கு எடுத்துரைக்கிறார்‌. தேவன்‌, பரிசுத்த ஆவியானவராலேயே 
ஒரு மனிதனின்‌ மனதைப்‌ புதிதாக்கி, தமது கிருபையை அவனுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌, என்றும்‌ தீத்துவை போதிக்கச்‌ சொல்லுகிறார்‌. 


தீத்து 3:9,10 - புத்தியீனமான கேள்விகளைக்கேட்டு, தேவனுடைய வார்த்தையைக்‌ 
குறித்து வீண்‌ தர்க்கம்‌ செய்கிறவர்களை விட்டு விலகவேண்டும்‌ என்றும்‌ 
பவுல்‌ தீமோத்தேயுக்குக்‌ கூறியது போல, தீத்துவுக்கும்‌ ஆலோசனை 
கொடுக்கிறார்‌. அப்படியே, தேவனுடைய வார்த்தையைத்‌ தங்கள்‌ வசதிக்கு 
ஏற்றபடி புரட்டுகிறவர்களுக்கு, அப்படி செய்யக்கூடாது என்று ஓரிரு முறை 
அறிவுரை கூறின பின்பு, அவர்கள்‌ அதை ஏற்றுக்கொள்ளாதபோது, 
அவர்களைவிட்டும்‌ விலகவேண்டும்‌, என்றும்‌ கூறுகிறார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 7 - பிலேமோன்‌ - பக்கம்‌ 


பிலேமோன்‌ 


. யார்‌ இந்த பிலேமோன்‌? 
கொலேசே சபையில்‌ இருந்த, ஒரு பணக்கார விசுவாசி. 


. பிலேமோனுக்கு ஒநேசிமு என்ற ஒரு அடிமை இருந்தான்‌. அந்த ஒநேசிமு, 
குன்‌ எஜமானின்‌ பணத்தைத்‌ திருடிவிட்டு, ரோமாபுரிக்கு ஓடிப்போய்‌ விட்டான்‌. 


. அந்நாட்களில்‌, குற்றம்‌ செய்த ஒரு அடிமையை, தன்‌ எஜமான்‌ அடிக்கலாம்‌, 
சங்கிலியால்‌ கட்டலாம்‌, துன்புறுத்தலாம்‌, கொலை கூட செய்யலாம்‌. 
அப்போதைய ரோமச்‌ சட்டம்‌ அப்படித்தான்‌ இருந்தது. 


. தன்‌ எஜமானிடமிருந்து தப்பிச்‌ சென்று, ரோமாபுரியை அடைந்தபின்பு, பவுலின்‌ 
ஊழியத்தின்‌ மூலம்‌, கர்த்தராகிய இயேசுவினால்‌ ஒநேசிமுவும்‌ இரட்சிக்கப்பட்டான்‌. 


. ஆகவே, ஒரு புறம்‌, ரோமச்‌ சட்டத்தின்படி, ஒநேசிமு ஒரு குற்றவாளி, ரோமப்‌ 
பேரரசினால்‌ தண்டிக்கப்பட வேண்டியவன்‌. ஆனால்‌ மறுபுறம்‌, அவன்‌ ஒரு 
விசுவாசியாக மாறி இருந்தவன்‌. எனவே, கர்த்தரை அறிகிற அறிவில்‌ 


வளரும்படி, அவன்‌ உயிரோடு இருக்கும்படியாகக்‌ காப்பாற்றப்பட வேண்டியவன்‌. 


. பவுல்‌ இப்படிப்பட்ட ஒரு “குழப்பமான பிரச்சனையை” எப்படித்‌ தீர்த்து 
வைத்தார்‌? ஒநேசிமுவை, அவனுடைய பழைய எஜமானன்‌ பிலேமோனிடமே, 
ஒரு சிபாரிசுக்‌ கடிதத்துடன்‌, மீண்டும்‌ அனுப்பியதின்‌ மூலமே. அந்த 
சிபாரிசுக்‌ கடிதம்‌ தான்‌ இந்த “பிலேமோன்‌” நிருபம்‌. 


. பிலேமோன்‌ 17,18 - பவுல்‌ இரண்டு காரியங்களைப்‌ பிலேமோனுக்கு எழுதுகிறார்‌. 


முதலாவதாக, 
கர்த்தரால்‌, கிருபையாக ஒநேசிமு இரட்சிக்கப்பட்டு விட்டதால்‌, அவன்‌ 
இப்பொழுது பிலேமோனுக்கும்‌ ஒரு சகோதரனாகி விட்டான்‌. எனவே, 


பிலேமோன்‌ ஒநேசிமுவை அவனுடைய தவறுக்காகத்‌ தண்டித்துவிடாமல்‌ 
அவனை மன்னித்து, அவனிடத்தில்‌ தன்னுடைய அன்பைக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. அது மட்டுமல்ல, பிலேமோன்‌ பவுலுக்கு எந்த அளவுக்குக்‌ 
கனத்தைக்‌ கொடுத்திருந்தானோ, அதே கனத்தை, ஒநேசிமுவுக்கும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. ஏனென்றால்‌, இப்பொழுது அனைவரும்‌ சகோதரராகிவிட்டோம்‌ 
என்ற கருத்தில்‌ இந்த வசனங்களை எழுதுகிறார்‌. 


4 


பக்கம்‌ 


5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 8 - பகுதி 7 - பிலேமோன்‌ 


இரண்டாவதாக, 

பிலேமோனிடமிருந்து ஒநேசிமு திருடியிருந்த பணத்தை,  ஒநேசிமு 
செலவழித்து விட்டான்‌. எனவே, அவனால்‌ அந்தப்‌ பணத்தைத்‌ திருப்பித்‌ 
தர முடியாது. ஆகையால்‌, அந்தத்‌ தொகையைத்‌ தானே பிலேமோனுக்குத்‌ 
தந்துதவிடுவதாக, பவுல்‌ பிலேமோனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


இப்படிப்பட்ட ஞானமான முடிவால்‌ சபை அழிந்துபோகாமல்‌ பவுல்‌ அதைக்‌ 
காப்பாற்றினார்‌. எப்படி? ஒநேசிமு ஒரு விசுவாசியாக மாறிவிட்டதால்‌, 
அவன்‌ தண்டிக்கப்படக்‌ கூடாது என்று பவுல்‌ கூறியிருந்திருப்பாரானால்‌, அது 
சபைக்கு “இரண்டு தீமைகளை?” ஏற்படுத்தி இருந்திருக்கும்‌. எப்படி? 


முதலாவதாக, 

நாட்டை ஆளும்‌ அரசாங்கத்தை விட, சபை, தன்னை ஒரு மேலான நிலைக்கு 
உயர்த்தி நாட்டின்‌ சட்டங்களை மீறுவதாகப்‌ பல நாடுகளின்‌ அரசாங்கங்கள்‌ 
கருதி, அந்த அரசாங்கங்கள்‌ சபையை அழிக்க முயற்சி செய்திருக்கும்‌. 
அதன்‌ காரணமாக, சபைக்கும்‌, அரசாங்கத்திற்கும்‌ இடையில்‌ மோதல்கள்‌ 
ஏற்பட்டு சபை, சுவிசேஷப்‌ பணியில்‌ கவனம்‌ செலுத்த முடியாமல்‌, 
அரசாங்கத்துடன்‌ போராடிக்‌ கொண்டிருப்பதிலேயே, தன்னுடைய நேரத்தையும்‌, 
சக்தியையும்‌ செலவழித்திருந்திருக்கும்‌. 


இரண்டாவதாக, 

குற்றவாளிகள்‌ “பெயரளவில்‌ ஞானஸ்நானம்‌” எடுப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்டு, 
தாங்கள்‌ விசுவாசிகளாக மாறிவிட்டதால்‌, சட்டத்தின்‌ தண்டனையிலிருந்து 
தாங்கள்‌ விலக்கப்பட்டவர்கள்‌ என்று உரிமை பாராட்டும்‌ நிலை 
ஏற்பட்டிருந்திருக்கும்‌. அப்படி நடந்திருக்குமேயானால்‌, சிறைச்சாலைகளுக்குப்‌ 
பதிலாக, சபை குற்றவாளிகளால்‌ நிறைந்திருந்திருக்கும்‌. 


ஆகவே, சபை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளைச்‌ சந்திப்பதைத்‌ தவிர்ப்பதற்காகவே, 
பவுல்‌, ஒநேசிமுவை மீண்டும்‌ பிலேமோனிடத்திற்கு அனுப்பவும்‌, அவனை 
பிலேமோன்‌ மன்னிக்கவேண்டும்‌, என்றும்‌, இப்படிப்பட்ட ஒரு சிபாரிசுக்‌ 
கடிதத்தை எழுதி, ஒரு ஞானமான முடிவை எடுத்தார்‌. 

ஒவ்வொரு விசுவாசியும்‌ இப்படிப்பட்ட ஞானமுள்ள முடிவுகளையே ஒவ்வொரு 
கட்டத்திலும்‌ எடுத்து, சபை மேலும்‌ மேலும்‌ வளர உதவி செய்யவேண்டும்‌ 
என்பதே, இந்த பிலேமோன்‌ புத்தகம்‌ நமக்குக்‌ கற்றுத்‌ தரும்‌ பாடம்‌ ஆகும்‌. 


